வெளியீடு எண்‌ 335, 
திருவாவடுதுறை ஆதீனமுனிவர்‌ 


ஸ்ரீமத்‌ சிவஞானயோகிகள்‌ புகழ்மாலை 


2 


திருவாவடுதுறை ஆதனம்‌ 
1984 


வெளியீடு எண்‌ 335. 


உ 
சிவமயம்‌ 


திருவாவடுதுறை ஆதனமுனிவர்‌.!. 


பீமத்‌ சிவஞானயோகிகள்‌ புகழ்மாலை 
ஒத்‌ 


இது 
இருக்கயிலாய பரம்பரைத்‌ இருவாவடுதுறை ஆனம்‌ 
இருபத்துமூன்றாவது குருமகாசந்நிதானம்‌ 
ஸ்ர்‌-ல்‌-ஸ்்‌ சிவப்பிரகாசதேசிக பரமாசாரிய சுவாமிகள்‌ 
அருளாணையின்வண்ணம்‌ 
வெளியிடப்பெற்றது. 


SxS 


ஸ்ரீ மாதவச்‌ சிவஞானயோகிகள்‌ 
200-வது குருபூஜை விழாமலர்‌ 
8-_5_— 84 


திருவாவடுதுறை ஆதீனம்‌ 
வள்ளுவராண்டு 2015. மெய்கண்டார்‌ ஆண்டு 1762. 


1984 


கட 
சிவமயம்‌ 


முகவுரை 
ஒக“ உட. 
புகழ்மின்‌ தொழுமின்‌ பூப்புனை மின்‌ 
புயங்கன்‌ தாளே புந்திவைத்திட்டு; 
இகழ்மின்‌ எல்லா அல்லலையும்‌; 
இனிஓர்‌ இடையூறு அடையாமே, 
திகழும்‌ சீரார்‌ சிவபுரத்துச்‌ 
சென்று, சிவன்தாள்‌ வணங்கி,நாம்‌ 
நிகழும்‌ அடியார்‌ முன்சென்று, 
நெஞ்சம்‌ உருகி நிற்போமே. : 
_ திருவாசகம்‌. 


ஒருவரிடம்‌ ஒன்றைப்‌ பெறவிரும்பினால்‌ அவர்களைப்‌ 
புகழ்ந்து கூறுதல்‌ உலகியல்பு. அங்ஙனங்கூறினும்‌ கொடுக்கும்‌ 
மனம்‌ அவர்களுக்கு இன்மையால்‌ கேட்டபொருளைப்‌ பெற 
முடியவில்லை. அதனால்தான்‌ “தம்மையே புகழ்ந்து இச்சைபேசி 
னும்‌ சார்வினும்‌ தருலாப்‌ பொய்ம்மையாளரைப்‌ பாடாதே” 
என்று அவர்களைப்‌ பொய்ம்மையாளர்வரிசையில்‌ வைத்துச்‌ 
சொல்லி, அடுத்து யாரைப்‌ புகழவேண்டும்‌ என்பதை “எந்தை 
புகலூர்‌ பாடுமின்‌ புலவீர்காள்‌” என்றபகுதியால்‌ சுந்தரர்‌ நமக்கு 
அறிவிக்கின்றார்‌. ஆகவே உயர்ந்த பண்புகள்‌ இல்லாதவரை 
இருப்பவராகக்‌ கருதப்‌ போற்றாது, அப்பண்புகளனைத்தும்‌ 
ஒருசேர நிறைந்த மெய்ம்மையாளரைப்‌ புகழ்ந்து போற்றின்‌ 
நிலையுடைய நலம்‌ பெறலாம்‌. அத்தகைய மெய்ம்மையாளர்‌ 
வரிசையில்‌ எண்ணத்தக்க பெருந்தவமுனிவர்‌ ஸ்ரீ சிவஞான 
சுவாமிகள்‌. இவர்களிடத்தில்‌ உண்மையன்புகொண்டு, புகழ்ப்‌ 
பாடல்களை ஓஓப்போற்றினால்‌ இன்பவாழ்வு பெறலாம்‌. 


திருவாவடுதுறை ஆன முனிவர்களுள்‌ முதன்மையாக 
விளங்கிய இவர்கள்‌ இயற்றிய நூல்கள்‌ பலவாம்‌. ஆயினும்‌ 
சிவஞானபோதப்‌ பேருரை குன்றிலிட்ட விசாக்குப்போல 
இவர்கள்‌ புகழொளியை எங்கும்‌ வீசிரிற்கிறது. அப்பேருரை 
இவர்கள்‌ பெயராலேயே “சிவஞானபோத மாபாடியம்‌” எனப்‌ 
போற்றப்பெறுகறது. : இவர்களும்‌ “ஸ்ரீ மாதவச்‌ வெஞான 
பயோகஜகள்‌” எனவும்‌, “ஆதனகுலதெய்வம்‌” எனவும்‌ பாராட்டப்‌ 
பெறுஜறார்கள்‌. சுருங்கச்சொன்னால்‌ கற்றோர்க்குத்‌ தாம்‌ 


a 


வரம்பா௫ய பேரறிஞர்களும்‌ இவர்கள்‌ இருப்பெயரைச்‌ சோல்‌ 
லாமல்‌, 'சுவாமிகள்‌' என்றே இறப்பாசுக்‌ குறிக்கும்‌ வழக்கம்‌ 
இத்தவமுனிவரின்‌ பெருமைக்கு எடுத்துக்காட்டாகும்‌. 


சுவாமிகள்‌ மீது பாடப்பெற்ற புகழ்ப்பாடல்கள்‌ றுறு 
தொகுதியாகவும்‌ முழுதும்‌ சேர்ந்தும்‌ மூன்று பஇப்புக்கள்‌ 
ஆதனத்தில்‌ முன்பு வெளியிடப்‌ பெற்றுள்ளன. இப்போது, 
ஆதீனத்து முனிவர்களும்‌ மற்றுமுள்ள ஆதனப்புலவர்கள்‌ 
உள்ளிட்ட அறிஞர்களும்‌ சுவாமிகள்மீது பாடியுள்ள தனிப்‌ 
பாடல்களும்‌ சிற்றிலக்கிய நூல்களுமாக இதுவரை உடைத்‌ 
துள்ள புகழ்ப்பாடல்களை ஒருசேரத்தொகுத்துப்‌ புகழ்மாலை 
யாக வேளியிடப்பெறுகறது. 


விக்ரெமசங்கபுரத்தில்‌ அவதரித்துத்‌ துறவுபூணும்‌ அவா 
உடையவராய்த்‌ துறைசை ஆ$னத்தைச்சார்ந்து தவம்மேற்‌ 
கொண்டு பெரும்புகழ்பெற்று வீளக்கிய சுவாமிகளின்‌ புகழ்ப்‌ 
பாடல்களை, அப்புண்‌ ணியத்‌ தலத்திலேயே தோன்றித்‌ துறவுள்‌ 
எத்தோடு துறைசையைச்சார்ந்து ஸ்ரீ நஈமரிவாயமூர்த்இகளின்‌ 
நல்லருளால்‌ இப்போது இருபத்து மூன்றாவது ஞானபீடத்தில்‌ 
எழுந்தருளியிருந்து அருளரசு நடாத்தும்‌ ஸ்ரீ-ல-ஸ்ரீ குருமகா 
சம்மிதானம்‌ அவர்கள்‌ வெளியிட்டு வழங்கும்‌ இருவருட்டிறம்‌ 
எண்ணியெண்ணி வியந்து போற்றுதற்கு உரியதாகும்‌. 


ஸ்ரீமத்‌ சுவாமிகள்‌ வொனந்தப்பேறெய்திய சித்திரை 
ஆயிலியத்‌ இருநாளன்று வெளிவரும்‌ இப்புகழ்மாலையை 
அன்பர்கள்‌ ஏற்று, ஸ்ரீ-ல-ஸ்ரீ குருமகாசந்கிதானம்‌ அவர்களின்‌ 
கருணையை நினைந்து, பாடல்களை ஓத, நீடுலகல்‌ நிலையுடைய 
பெருஞ்செல்வம்‌ எய்தி என்‌ றும்‌ இன்பம்‌ பேறுவார்களாக, 


திருவாவடுதுறை, } வித்துவான்‌ மு. ஆறுமுக தேசிகர்‌, 
24484, ஆதீன நூலகர்‌, 


இ - ores | 


ஸ்ரீ மாதவச்‌ சிவஞான சுவாமிகள்‌ 


பொருளடக்கம்‌ 
வம்ப முடை 


பக்க எண்‌. - 


தனிப்பாடல்‌ களும்‌ கீர்த்தனையும்‌ 
ஸ்ரீமத்‌ மதுரகவி சுப்பிரமணிய முனிவர்‌ 


பழம்பாட்டு 


தளிகை நமச்சிவாய தேசிகர்‌ 


ஸ்ரீ சிவஞான யோகிகள்‌ சரித்திரம்‌ 
மகாவித்துவான்‌ மீனாட்சகெந்தரம்பிள்ளை 


கனிச்செய்யுள்‌ 
காசிவாசி ஸ்ரீமத்‌ குமாரசாமிச்‌ சுவாமிகள்‌ 


சிதம்பரசபாநாத புராணம்‌ 


ஆதீன வித்துவான்‌ சபாபதி நாவலர்‌ 


ஸ்ரீ சிவஞான சுவாமிகள்‌ இரட்டைமணிமாலை 
தனிப்பாக்கள்‌ 


பொ. பாண்டித்துரைத்‌ தேவர்‌ 


ஸ்ரீ சிவஞானசுவாமிகள்‌ மாலை 
புழலை திருநாவுக்கரசு முதலியார்‌ 
ஸ்ரீ மாதவச்‌ சிவஞானசவாமிகள்‌ பதிகம்‌ 


ஸ்ரீமத்‌ தட்சணாமூர்க்தித்‌ தம்பிரான்‌ 


திருஅங்கமாலை 
காருடை சூரியமூர் த்திப்பிள்ளை 


ள்‌ 


11 


- 16 


17 


சந்தப்பஞ்சரத்தினம்‌ க்ஸ்‌ 18 
ஸ்ரீ சிவஞானசுவாமிகள்‌ ஆன ந்தக்களிப்பு 22 
ஸ்ரீ சிவஞானசுவாமிகள்‌ பதிகம்‌ ன ரை: 


ஆதீன வித்துவான்‌ வி. சதம்பரராமலிங்கம்‌ பிள்ளை 


ஸ்ரீ சிவஞானசுவாமிகள்‌ பிள்ளைத்தமிழ்‌ ட பதர்‌ 
இரு. வீ. ஞானசம்பந்த முதலியார்‌ 
வை. செல்லையாச்‌ செட்டியார்‌ 


ஸ்ரீ சிவஞானசுவாமிகள்‌ வாழ்த்து ச 83 
வித்துவான்‌ மூ. ரா. கந்தசாமிப்பிள்ளை 


சிங்கைப்பதிகம்‌ ட 54 


வித்துவான்‌ ௪. வீரபாகுப்பின்ளை 


ஸ்ரீ மாதவச்சிவஞானசுவாமிகள்‌ நான்‌ மணிமாலை 1 
ஆற்றூர்‌ ஏ. டி. இராமலிங்கம பிள்ளை 


தோத்திரப்‌ பாடல்கள்‌ கல்‌ 73 
வண்ணைநகர்‌ சுவா மிநாத பண்டிதர்‌ 
பூவை. கலியாணசுந்தர முதலியார்‌ 
ஸ்ரீமத்‌ இலக்கணம்‌ இதம்பரநாத முனிவர்‌ 
ஸ்ரீ வாசுதேவ முதலியார்‌ 
சித்தாந்தப்‌ பேராசிரியர்‌ ந, சவகுருதாத.பிள்ளை 
தூத்துக்குடி இராம. அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ 


. காஞ்சிப்புராணம்‌ - சிறப்புப்பாமிரம ₹6 


ஸ்ரீ மாதவச்சிவஞான சுவாமிகள்‌ 


பஞ்சாக்கரதேசிகர்‌ அந்தாதி 76 
ஸ்ரீ கச்‌ யெப்பமுனிவர்‌ 


ஸ்ரீ சிவஞானசுவாமிகள்‌ வரலாற்றுச்‌ சித்திரம்‌ 


ஸ்ரீ ஆனந்தக்கூத்தர்‌ தம்‌ ஒரே புதல்வராகிய ஸ்ரீ முக்களாலிங்கரை 
(ஸ்ரீமத்‌ சிவஞானசுவாமிகளை) சைவம்‌ தழைக்கவும்‌, உலகு நலம்பெறவும்‌ 
துறைசை ஆதீனத்‌ தம்பிரான்களிடத்‌ நில்‌ ஒப்படைத்தல்‌. 


திருஆலவாய்‌ அண்ணல்‌ முன்னர்‌ தருமியெனும்‌ ஏழை 
அந்தணர்க்கு ஒரு பாடல்‌ எழுதிக்கொடுத்து ஸ்ரீ செண்பகப்‌ 
பாண்டியனிடத்தில்‌ பொற்கிழி வாங்கிக்‌ கொடுத்ததுபோல்‌, 
திருப்பா தீரிப்புலியூரில்‌ ஏழை அந்தணர்‌ ஒருவர்‌ பொற்கிழி 
பெற்று வறுமையைப்‌ போக்கிக்கொள்ள ஸ்ரீமத்‌ சிவஞான 
சுவாமிகள்‌ “வரையேற விட்டமுதம்‌' என்று 
தொடங்கும்‌ பாடலை எழுதிக்கொடுத்தல்‌. 


ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்தி சந்நிதியில்‌ 11-ஆவது குருமகா 
சந்நிதானம ஸ்ரீ:ல-ஸ்ரீ பின்வேலப்பதேசிக சுவாமிகள்‌ 
முன்னிலையில்‌ ஸ்ரீமத்‌ சிவஞானசுவாமிகள்‌ சிவஞானபோத 
திராவிட மகாபாடியத்தை அரங்கேற்றுதல்‌. 


உ 
சிவமயம்‌ 


திருவாவடுதுறை ஆதீனமுனிவர்‌ 
ஸ்ரீமத்‌ சவஞானயோஃகள்‌ புகழ்மாலை 


தனிப்பாடல்களும்‌ ர்த்தனையும்‌ 
(ஸ்ரீமத்‌ மதுரகவி சுப்பிரமணியமுனிவர்‌ இயற்றியது) 
உ 


தனிப்பாடல்‌ 


கருணைபொழி திருமுகத்தில்‌ இருநீற்று நுதலும்‌ 

கண்டாரை வசப்படுத்தக்‌ கனிந்தவா யழகும்‌ 
பெருமைதரு துறவோடு பொறையுளத்திற்‌ பொறுத்தே 

பிஞ்ஞகனார்‌ மலர்த்தாள்கள்‌ பிரியாத மனமும்‌ 
மருவினர்கள்‌ அகலாத ஞானமே வடிவாம்‌ 

வளர்துறைசைச்‌ சிவஞான மாமுனிவன்‌ மலர்த்தாள்‌ 
ஒருபொழுதும்‌ நீங்காமல்‌ எமதுளத்தில்‌ சரத்தில்‌ 

ஓதிடுகா வினில்‌என்‌ றும்‌ உன்‌ னிவைத்தே உரைப்பாம்‌. (1) 


இண்ண இன்பச்‌ சேவடியும்‌ இிருவிழியும்‌ 
இருமார்பும்‌ செல்வக்‌ கையும்‌ 

ஈண்ணும்‌அன்‌ பர்க்‌ கருள்கருணைத்‌ இருமுகமும்‌ 
பசுங்குழவி நடையே யா௫ுப்‌ . 

புண்ணியத்தின்‌ பொலிவாக அற்புதக்கோ 
லக்கொழுந்தாய்ப்‌ புலைநா யேற்குக்‌ 

கண்ணைவிட்டு நீங்காத சிவஞான 
சற்குருவே கருணை வாழ்வே. (2) 


ஓதரிய வாய்மைச்‌ வாகமங்‌ கட்கெலாம்‌ 
உற்றபே ராகரமதாய்‌ 
ஓங்குதிரு வாவடு துறைப்பஇயில்‌ அற்புதத்‌ 
தொருவடிவு கொண்டருளியே 


2 


பேதமுறு சமயவா இகளுள மயக்கைப்‌ 
பெயர்க்கும்ரச குளிகையாூப்‌ 
பிரியமுட, னேவக்‌ தடுத்தவர்க்‌ சின்பப்‌ 
பெருங்கருணை மேருவாகி 
ஆதரித்‌ தடியேங்கள்‌ உண்ணத்‌ தெவிட்டாத 
அமிர்தசா கரமாகியே 
அழகுபொலி கலைசைச்‌ எதம்பரே சுரரடிக்‌ 
கதிமதுர கலிதையமாரி 
மரதவர்‌ வழுத்தப்‌ பொழிந்தருளி யென்‌ றுமவர்‌ 
மன்‌ னிவளர்‌ சந்நிதியிலோர்‌ 
மணிவினக்‌ கெனவளர்‌ இவஞான மாதவன்‌ 
மலர்ப்பதம்‌ வணங்குவாமே. (8) 


இர்த்தணை 
பல்லவி 


நினைத்தாற்‌ சஜிக்கப்‌ போமோ என்‌ சுவாமியை 
நினைத்தாற்‌ சகிக்கப்‌ போமோ. 


அறுபல்லவி 
எனைத்தனி விட்ட கன்ற 
எந்தைல ஞான வாழ்வை (நினைத்தால்‌) 


சரகம்‌ 


1. கருணே முகத்தைக்‌ காட்டிக்‌ 
கனிந்த மெரழியைக்‌ காட்டித்‌ 
தருண வடிவைக்‌ காட்டித்‌ 
கனித்துலிட்‌. டகன்‌ ருரை (பிணைத்தால்‌) 


2. காலி யுடை யழகும்‌ 
கவீனார்‌ வெண்ணீற்‌ நோளியும்‌ 
பாவியேன்‌ கண்ணிற்‌ காட்டிப்‌ 
பரவீடு சேர்க்‌ தாரை: (நினைத்தால்‌) 


10. 


3 


இவவேடச்‌ சேவை தந்தும்‌ 
திருவடி நீழல்‌ தந்தும்‌ 

அவமேகை விட்டிங்‌ கென்னை 
அகன்றாரை நாடி அந்தோ 


கலைஞானஞ சிவ ஞானங்‌ 


கலந்தளித்‌ தென்னை யாளும்‌ 


கிலையாரை என்னு யிராய்‌ 
நிறைந்துநின்‌ றகன்றாரை 


கருவிலென்‌ னோட. ருந்து 


கருணையாய்க்‌ கொண்டு வந்து 


பெருவாழ்வில்‌ வைத்த கன்ற 
பேரரு ளாளரை நான்‌ 


கண்ணினு ளக லாரைக்‌ 
கருத்தினுள்‌ வில காரை 

எண்ணி எண்ணித்‌ தவீக்க 
இங்ககன்‌ ர௫ரை ஜயோ 


என்னுயிர்‌ கவர்ந்‌ தாரை 
எனதெதழில்‌ கவர்ந்‌ தாரை 

மன்னு துயர்தம்‌ தாரை 
மறக்கவுங்‌ கூட வில்லை 


கண்டார்நெய்‌ பால்க னிதேன்‌ 
கடலமு துங்க லந்து 

கொண்டார்போல்‌ நான்‌ மகிழக்‌ 
கூடிப்‌ பிரிக்‌ தவரை 


துணைபிரி யாவ னமே 
சுகமே மயில்‌ குயிலே 

இணைபிரி யாணன்‌ நிலே 
எனைப்பிரிந்‌ தாரை நாடி 


பாம்பின்‌ வாய்த்‌ தேரை போலப்‌ 
பலபல துய ருற்றுத்‌ 

தேம்பினேன்‌ ஐன்னை யாளச்‌ 
சிக்கிரம்‌ வரு வாரை 


(நினைத்தால்‌) 


(நினைத்தால்‌) 


(நினைத்தால்‌) 


(நினைத்தால்‌) 


(நினைத்தால்‌) 


(மினைத்தால்‌) 


(நினைத்தால்‌) 


(நினைத்தால்‌) 


க 


11, ஆரேனும்‌ பத்தி யணு 
அளவுசெய்‌ தாலு மவர்‌ 
சீரேறு செல்வ முறச்‌ 
செய்தாரைப்‌ பிரிக்‌ தத்தை (நினைத்தால்‌) 


12. ஆயிலி யநா ளாரை 
ஆவடு துறை யாரை 
நாயேனைப்‌ பிரி இவ 
ஞானபூ ரண ரைகான்‌ (நினைத்தால்‌) 


பழம்பாட்டு * 


சற்றுரையும்‌ பேருரையும்‌ ”வஞான 
போதமெனுங்‌ தெய்வ நூற்குக்‌ 
கற்றுணர்ந்தோர்‌ களிகூரக்‌ கருணையினால்‌ 
செய்தளித்தான்‌ கலைகள்‌ தேர்ந்து 
மூற்றுணர்வு மூதலியவற்‌ ரற்சிவனே 
என்றறிஞர்‌ மொழிந்து போற்ற 
நற்றுறைசைப்‌ பதிமருவுஞ ௪வஞான 
யோகீயெனும்‌ நாமத்‌ தோனே. (3) 


பொய்ஞ்ஞானப்‌ படிறர்புகல்‌ புரையுரைகள்‌ 
புரைபட்டுப்‌ புறம்போய்‌ வீய 
உய்ஞ்ஞான இத்தாந்த சைவமொழி 
பொருளுண்மை உலகம்‌ தேற 
மெய்ஞ்ஞான வளம்தருமெய்ச்‌ இவளான 
பாடி.யம்தென்‌ மொழியின்‌. மேலாச்‌ 
செய்ஞ்ஞானத்‌ துறைசைவரு சிவஞான 
முனிவர்பிரான்‌ இருத்தாள்‌ போற்றி. (2) 


* இதன்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. துறைசை ஆதீனத்து 
16-வது மகா சந்நிதானமாய்‌ விளங்கிய மேலகரம்‌ ஸ்ரீ-லஃபூரீ 
சுப்பிரமணியதேசிக சுவாமிகள்‌ காலத்தில்‌ சின்னப்‌ பட்டத்தில்‌ 
எழுத்தருளிமிருந்த தளில்க - நமச்சிவாய தேசிகர்‌ இதனைச்‌ 
செய்தார்‌ என்று கூறுவதுமுண்டு. 


6 


சிவஞானயோகிகள்‌ சரித்தீரம்‌ 
(ஸ்ரீ மீனாட்செந்தரம்‌ பின்னை அவர்கள்‌ இயற்றியது 
ற 


சீலகிகழ்‌ மூலஆ கமப்பொருளொன்‌ ரென்டு இறம்ப ரது 
ஞாலநிகழ்‌ குலதெய்வம்‌ எனப்பலருங்‌ கொண்டாட. நாங்கள்‌ 
[உய்யச்‌ 
சாலநிகழ்‌ சமவாத முதலியபோய்‌ ஒளித்திடஉ தயமாய்‌ வந்த 
பாலநிகழ்‌ விழிமறைத்த சிவஞான யோபெதம்பணிக்து 
[ வாழ்வாம்‌. 


கணிச்‌ செய்யுள்‌ 
(காவா ஸ்ரீமத்‌ குமாரசாமிச்சுவாமிகள்‌ இயற்றிய து) 
உடு ஆ 


பேனமார்க தொழுகும்‌ பெண்ணைசூழ்‌ வெண்ணைப்‌ 
பெரு௩கர்‌ வாழுமெய்‌ கண்ட 

ஞானமார்‌ குரவன்‌ நவின்‌ நிடு நூற்கு 
ஈன்மைசேர்‌ பாடிய மியற்றி 

ஊனமார்‌ பிறவிக்‌ கடலுழல்‌ வோர்கட்‌ (கு) 
உறுபுணை யாகவே அளித்த 

ஞானயோ கெள்தம்‌ திருவடிக்‌ கமலம்‌ 
நாம்சிரத்‌ தணிந்துவாழ்த்‌ தெடுப்டாம்‌. 


சிதம்பர சபாநாதபுராணம்‌ 


(ஸ்ரீ சபாபதிகாவலர்‌ இயற்றியது) 
ஐ 


குறியமுனி அருளியமெய்‌ வரத்தினால்‌ 
அவதரித்துக்‌ கோதில்‌ ஞானத்‌ 
அறைசைநமச்‌ சிவாயகுரு அருட்கட லும்‌ 
வடமொழிதென்‌ மொழிப்பேர்த்‌ தூய 
நிறைகடலும்‌ உண்டுபுனி தாத்துவித 
சித்தாந்தம்‌ மிலவப்‌ பூமேல்‌ 
மறைமொழிமெய்ச்‌ சிவஞான பாடியஞ்செந்‌ 
தமிழ்வகுத்த யோகி வாழி, 


6 


ஸ்ீமத்‌ சிவஞான சுவாமிகள்‌ இரட்டைமணிமாலை 


(பொ. பாண்டித்துரைத்தேவர்‌ இயற்றியது) 
மு 


காய்பு 
கலித்துறை . 
அணிமாலை வேணிகொள்‌ ஈசனுக்‌ காட்பட்‌. டரும்பிறவிப்‌ 
பிணிமாலை தர்துறை சைச்சிவ ஞானப்‌ பிராற்ரெட்டை 
மணிமாலை சூட்ட எளியேன்‌ மதிக்கு மகிழ்தருமால்‌ 
தணிமாலை யச்செல்வி ஈல்கோடை. யாம்பலந்‌ தண்மலரே. 


நூல்‌ 
வெண்பா 
பொன்னுலகும்‌ பாரும்‌ பொருந்துறினும்‌ போகினுமற்ட று) 
என்னுறினும்‌ புன்‌ சமயம்‌ எய்துவரோ - ஈன்னெறியோர்‌ 
தேடுசிவ ஞானமுனி செப்புபுனி தாத்துவிதம்‌ 
நாடியுணர்‌ மேலோர்‌ நயந்து, (1) 


கலித்துறை 
ஈயன நி யாதபுன்‌ செல்வர்தம்‌ வாயிலில்‌ நாடொறும்போய்ப்‌ 
பயன றி யாதரும்‌ பாஇசைப்‌ பீர்வட பாற்புலிசை 
இயனிறை வேதியற்‌ கன்‌ நிரும்‌ பொற்கிழி யேற்றுமணஞ்‌ 
செய்நெறி யாலுத வும்பெரி யோன்‌ புகழ்‌ தேருமினே. (2) 


வெண்பா 
தேரின றி விற்டுறந்தார்‌ செப்பு வெ ஞானமுனி 
சோர்வில்‌ இளமைத்‌ துறவறிந்தும்‌ - பாருலஇல்‌ 
கொன்னா தரித்தழலுக்‌ கோதுடையேன்‌ நெஞ்சினைவிட்‌ (டு) 
எர்ான்‌ அகலும்‌ இருள்‌, (3) 


கலித்துறை 
இருட்டலை நேர்கரு மென்குழல்‌ மாதர்‌ இணைவிழியால்‌ 
மருட்டலை நீத்தெளி யேனுய்யு மாறு வகுத்தபிரான்‌ 
தெருட்டலை சேருஞ்‌ சிவஞான பாடியம்‌ தேர்ந்தவர்க்கே 
சுருட்டலை வாய்ப்புன்‌ துரும்பொத்த சந்தைத்‌ துரிசறுமே. (4) 


7 


வெண்பா 


மேயகலை நாதாங்கும்‌ வெண்பூஇ மெய்தாங்கும்‌ 

பாயகரம்‌ ஈசன்‌' பணிதாங்கும்‌ - தோய்கருணை 

வெள்ளமிரு கண்தாங்க மேவுசவ ஞானமுனிக்‌(கு) 

உள்ளம்‌ பொறைதாங்‌ குறும்‌, (5) 


கலித்துறை 
குறுமா முனிவன்‌ தருவரத்‌ தாலிக்‌ குவலயஞ்சீர்‌ 
பெறுவா னுஇத்த சிவஞான தேவரின்‌ பேரருளிச்‌ 
சிறுநாயி னேன்‌ பவ வாரியிற்‌ பாயின்‌ இறம்திடும்கோ(த) 
அறுவா னதியும்‌ உவராழி பாய்ந்திசைத்‌ தாயதுவே. (6) 


வெண்பா 


ஆயசம யம்பலவும்‌ ஆரியமா பாடியமே 
மேயவென ஈற்சைவ மேன்மையுறத்‌ - தூயதமிழ்ப்‌ 
பாடியமும்‌ பாரிற்‌ பகர்ந்தான்‌ பரனடியே- 


ஈாடுசிவ ஞானமுனி ஈன்கு,. (DD 


கலித்துறை 
ஈற்பாலர்‌ வேண்டின்‌ மயிலம்மை யார்தவம்‌ காடுக நூல்‌ 
கற்பான்‌ ஈசையிற்‌ வெஞான தேவன்‌ கலையுணர்க 
சொற்பா லறத்துற வுன்னிலன்‌ னானின்‌ துறக்கஇப்பா 
மிற்போகம்‌ வேட்கின்‌ வயபோக மேவிரைம்‌ தெய்துகவே. (8) 


வெண்பா 
எய்துமுயி ராங்கரியை ஈர்த்தாசை வன்கரவம்‌ 
வெய்யபவ வாரிஇியுள்‌ வீழ்த்தாமே - பொய்தீர்‌ 
தெருளாய்‌ சிவஞான தேசிகா நின்‌ பேர்‌ 
அருளாழி உய்த்தெனைவம்‌ தாள்‌. (9) 


கலித்துறை 
ஆளாய்‌ மறைசையுள்‌ வாகீசர்‌ மேவ அரன்‌ தளிசேர்‌ 
தாளார்‌ கதவம்‌ திறந்ததென்‌ பார்‌ துறை சைப்பதிவாய்‌ 
வேளா மெனச்சொல்‌ வஞான தேசிகன்‌ மேவியபின்‌ 
மாளாத மாயக்‌ கதவற்ற தால்‌என்‌ மனத்தளிக்கே. ' (10 


8 


வெண்பா 


கேளாரும்‌ வேட்குமொழி கேடில்‌சிவ ஞான அருள்‌ 

ஆளாறின்‌ வாயதெனில்‌ ஆர்விழையார்‌ - சூளூரைவேட்‌ (ட) 
அண்ணா மலையண்ணல்‌ அண்ணல்வியப்‌ பேபருக 

எண்ணாரார்‌ வானமுதொன்‌ நின்‌. (18) 


கலித்துறை 
ஒன்னார்த்‌ தெறல்செய்‌ துவந்தார்க்‌ கருள்தவம்‌ உன்கண்ணதே 
என்னா மொழிவர்‌ சிவஞான தேவ இசைந்தசைவ 
மன்நா வலன்செய்‌ இலக்கணஞ்‌ சூறா வளியுறுத்தி 
உன்னாப்‌ பவணந்தி நூலினி தாக்கலென்‌ ஓர்‌லெனே. (12) 


வெண்பா 


ஓராழி உண்டமுனி உட்கவட சொற்கடலும்‌ 

சீரார்‌ தமிழ்க்கடலும்‌ சேரவுண்டு - பாருலகில்‌ 

தீங்கவியா மாவுறையால்‌ செய்யசிவ ஞானமுகில்‌ 

ஈங்கவியா நீக்கும்‌ இடர்‌. (19) 


கலித்துறை 
இடரார்‌ பிணியெனப்‌ பன்மதப்‌ பேய்கள்வந்‌ தென்‌ அறிவை 
தொடரா மயக்கினும்‌ யான்‌ மரு ளேன்‌ பணை சூழ்‌ துறைசைத்‌ 
இடனார்‌ மனத்துச்‌ சிவஞான தேசிகன்‌ தேர்க்துலஇில்‌ 
அடலார்‌ தரப்புகல்‌ இத்தாந்த நூலென்‌ அகத்ததுவே. (14) 
வெண்பா 
அகமடங்கும்‌ ஆசை அகற்றறியார்‌ தம்பால்‌ 
சகமடங்க எண்ணிச்‌ சலிப்பர்‌ - மிகமடங்கொள் 


பொய்யறிவி னார்பரற்‌ புகுதா தெனையாண்டான்‌ 
மையில்‌சிவ ஞானமுனி வன்‌. (15) 


கலித்துறை 
,வன்னின்‌ ற கொங்கை யுமையொரு பாகனை வாழ்த்துகைக்கே 
சொன்னின்ற நாவணங்‌ கச்சிரம்‌ ஆலயஞ்‌ சூழ்வரத்தாள்‌ 
பொன்னின்ற மெய்யெழில்‌ காணுகைக்‌ கேகண்‌ பொருந்து 
முன்னின்‌ றுணர்த்துங்‌ குருவ ஞான முனிக்கரசே. [மென 


9 


வெண்பா 


அரவிடமா வாழ்சடையார்‌ ஆய்ந்தளித்த நூற்குத்‌ 

இரவிடமா பாடியமுன்‌ செய்தோன்‌ - பரவுலகில்‌ 

குற்றங்‌ களைபுநன்கு கூறியநூல்‌ கொண்டுய்யா 

மற்றங்‌ களையுலக்கு வார்‌. (17) 


கலித்துறை 
வாரிக்‌ குமாரனைக்‌ காய்சவ ஞான வரோதயன்பூ 
வாரிக்‌ குமார இறும்பூ துறுத்துமின்‌ வாய்மொழிதேர்‌ 
வாரிக்‌ குமாரதங்‌ கோடல்செய்‌ யார்மன்‌ மஇப்பரகொலோ 
வாரிக்‌ குமார விலங்கற்கு ஈந்தல்செய்‌ வானையுமே. (18) 


வெண்பா 


நைவொழியும்‌ ஈச்னுயிர்‌ நாடியவற்‌ கூடுமிடை 

மைவருவெம்‌ பாச மறைப்பதெனா - உய்வழியும்‌ 

தேற்றுஞ்‌ சிவஞான தேவளளி யேன்‌ நினக்காள்‌ 

ஆற்றுமுறை யென்கொலறை யாய்‌. (19) 


கலித்துறை 
அறைகின்‌ ற சீரிளம்‌ பூரணர்‌ சேனா வரையர்௩ச்சர்‌ 
நறைகொண்ட,. தார்ப்பரி மேலார்முன்‌ னாயவர்‌ ஈன்‌ மதிக்குங்‌ 
குறைகண்‌ டிகழுஞ்‌ சிவஞான தேவனென்‌ கோதுறுபாப்‌ 
பொறைகொண்ட சிந்தை உவந்தேற்கு மாலருள்‌ பொற்புறவே. 


கணிப்‌ பாக்கள்‌ 
ED 


இருக்கும்‌ பவத்தை அகற்றுமருள்‌ 
செல்வா வருக நால்வேத 
சிரமெய்ப்‌ பொருளை உணர்ந்தமுதல்‌ 
தேவா வருக எம்‌உயிரைக்‌ 
கருக்கும்‌ வினையை நீக்குகளை 
்‌ கண்ணே வருக சுவைநிறைந்த 
கனியே வருக கருணைரசக்‌ 
கரும்பே வருக கருத்தழிந்து 


10 


தருக்கும்‌ சமய கோடியெலாக்‌ 
தகர்த்துச்‌ சைவம்‌ இனிதோங்கத்‌ 
தமிழின்‌ மாடா பயம்வகுத்த 
தலைவா வருக சயிலாதி 
வருக்கத்‌ அயர்ந்து விளங்குசிந்தா 
மணியே வருக வருகவே 
வளமார்‌ துறைசைச்‌ சிவஞான 
வள்ளால்‌ வருக வருகவே, (1) 


௩இயைக்‌ கரந்த சடைப்பெருமான்‌ 
நயனத்‌ தீயால்‌ பொடியானோன்‌ 
நாள வனசக்‌ கணையுமெய்தா 
௩லனார்‌ ஞானத்‌ இருவருவாய்ப்‌ 
பொதியக்‌ குறுமா முனிவரத்தால்‌ 
புவியில்‌ பிறந்து புகழ்நிறைந்து 
பொய்யைத்‌ தணகந்து மெய்யுணர்ந்து 
புனிதாத்‌ துவித நெறிப்படியே 
பதியைப்‌ பசுவைப்‌ பாச்த்தைப்‌ 
- பரமயமோன கிலையினைஇப்‌ 
படியென்‌ றறியப்‌ பணித்தருளால்‌ 
பவசா கரத்தில்‌ உழலாதெம்‌ 
மதியைத்‌ இருத்திக்‌ கஇயளிக்கும்‌ 
வாழ்வே வருக வருகவே 
வளமார்‌ துறைசைச்‌ சிவஞான 
வள்ளால்‌ வருக வருகவே, (2) 


கலைதேர்‌ ஈமச்சி வாயகுரு 
கருணைக்‌ கடலில்‌ இளைத்தாடிக்‌ 
கலகப்‌ பாசத்‌ தொடரறுத்துக்‌ 
காமத்‌ தறியை அறவீழ்த்தி 
அலையுஞ்‌ சமயத்‌ தருக்களைக்கழ்‌ 
அடிவே ரோடும்‌ அகழ்ந்தெறிந்தட்‌ (டு) 
அருளின்‌ டடாத்தை முகமேற்கொண்(டு) 
ஆதி வேதா கமங்களெனும்‌ 
தொலையா மணிகள்‌ இருமருங்கும்‌. 
தொனிக்கச்‌ சைவ மதம்யொழிக்து 
அங்க மோடும்‌ உலகமுற்றும்‌ 
சுற்றும்‌ வெற்றி வாரணமே 


11 


மலையா தருளு முனிவர்‌ சிகா 
மணியே வருக வருகவே 
வளமார்‌ துறைசைச்‌ வெஞான 
வள்ளால்‌ வருக வரூகவே. (3) 


சிவஞானசவாமபிகள்‌ மாலை 


(புழலை - இருராவுக்கரசு முதலியார்‌ இயற்றிய து) 


௭ஆம்‌ 


காப்பு 


ஏர்வளருஞ்‌ செல்வச்‌ சிவஞான தேசிகன்‌ மேல்‌ 
நார்வளர்பா மாலயொன்‌ று ஈன்‌இயற்ற - ஏர்வளர்ஈம்‌ 
கற்பகத்து லேடடிக்குங்‌ கந்தனுக்கு முன்‌ வந்த 
கற்பகமுக்‌ கட்களிறே காப்பு. 


உபாசனாமூர்த்தி வணக்கம்‌ 


மங்களமார்‌ திருத்தணிகை வள்ளிதெய்வ யானையுடன்‌ 
எங்கள்குல தெய்வமெனும்‌ எந்தைகும ரேசன்மா 
தங்கமுகத்‌ தோற்களையோன்‌ தாளிணையை அகத்தருத்திச்‌ 
சங்கையறக்‌ கற்றுணர்ந்து தான்‌ பாடத்‌ ததிபரிவாம்‌. 


குருவணக்கம்‌ 


பரவபர ஞானமுறு பலகலைகள்‌ உதலித்தீ 
விரபக்‌ குவமளித்த விற்பனனாஞ்‌ இத்தாந்த 
சரபமெனும்‌ அட்டாவ தானியாய்‌ வளர்பூவைச்‌ 
சுரதரு௩ங்‌ கலியாண சுந்தரனற்‌ கழல்துதிப்பாம்‌. 


நூல்‌ 
ஆனந்தக்‌ கூத்தருட னம்மைமயி லம்மைசெயுந்‌ 
தானம்‌ தவத்துருவாத்‌ தன்‌ னிகரி லாதுதித்து 
ஞானக்‌ தழைத்தோங்க நாடுமடி யார்க்கருளுக் 
இனபந்து வாந்துறைசைச்‌ சிவஞான தேசிகனே, (1) 


12 


ஆலவமூ துண்டமரர்‌ அஞ்சலொழித்‌ தாண்டவொரு 
நீலமிடற்‌ றோன்‌ சமயம்‌ நிலைத்திடுவான்‌ வேண்டியது 
கூலமிலாட்டபுறச்சமயக்‌ கொள்கையொழித்‌ திடவந்த 
லமூறுக்‌ தென்‌ துறைசைச்‌ சிவஞான தேசிகனே. (2) 


தக்கர சிங்கமதைச்‌ சரபமாய்‌ நின்றொழித்த 

ஈக்கனருள்‌ வைபவத்தின்‌ ஈலம்பகர வந்தவுயர்‌ 

விக்ரெம சிங்கபுர வேளாள குலமணியாத்‌ 

இக்கனைத்தும்‌ புகழ்‌ துறைசைச்‌ சிவஞான தேசிகனே. (3) 


பொய்கண்டார்‌ மயக்கொழிக்கும்‌ புனிதமெனும்‌ அத்துவித 
மெய்கண்ட சாத்திர நூல்‌ மேம்படச்செய்‌ தடியவருக்‌(கு) 
உய்யவெ போகமதை ஊட்டிமகழ்‌ வித்துகலஞ்‌ 

செய்யஅருள்‌ தென்‌ துறைசைச்‌ சிவஞான தேசிகனே. (4) 


நச்சரவம்‌ பூண்டாற்கு ஈல்லடிமை யாகிமிடி 

மிச்சையொழித்‌ இடுதுறைசை விபுதர்சிலர்‌ தமைகோக்கி 
இச்சைமிகுத்‌ தையாண்டில்‌ இறைஞ்சிவழித்‌ தொண்டுபுரி 
செச்சைமணங்‌ கமழ்துறைசைச்‌ சவஞான தேசிகனே, (5) 


மத்துவர்சங்‌ கரரிரா மானுஜர்பா டி.யமறுக்கப்‌ 

புத்ததருஞ்‌ உவஞான போதவுண்மை தெரிந்துசிவ 
பத்தர்மகிழ்‌ திராவிடமா பாடியத்தைப்‌ பரிக்தளித்த 

சித்தர்மிகுக்‌ தென்‌ துறைசைச்‌ வஞான தேசிகனே. (6) 


பன்‌ னூலின்‌ நயமறிந்து பாடும்பா வலர்க்குரிய 

நன்‌ னூலின்‌ விருத்தியுரை நாடெங்‌ கணும்பரவச்‌ 

சொன்னேய முடன்‌ திருத்தித்‌ தூய்மைபெற வேசெய்த 
தென்னாடோங்‌ யெதுறைசைச்‌ வஞான தேசிகனே. (7) 


விரைகமழ்ஈற்‌ குழலுமையாள்‌ விமலனடி யார்பலரும்‌ 
நிரைபிறழா தேயுண்ணும்‌ நேர்ச்சியுறச்‌ சமவாத 
உரைமறுப்பொன்‌ நருமையதாய்‌ உலஇூனுக்கிங்‌ குபகரித்த 
திரையுலகில்‌ உயர்துறைசைச்‌ வெஞான தேசிகனே. (8) 


புகழுஞ்சே னாவரையர்‌ புகலுமினம்‌ பூரணர்‌£ீர்‌ 

நிகழு௩ச்சி னார்க்கினியார்‌ நேர்ந்தபரி மேலழகர்‌ 

மமுமுரை களிற்சங்கை மாற்றிடச்சூத்‌ இரலிருத்தி 
இகழுறச்செய்‌ தென்‌ துறைசைச்‌ சிவஞான தேசிகனே. (9) 


13 


ஆரிய நூ லீற்கண்ட அன்னம்பட்‌ டீயமுடன்‌ 

சாரிதமாய்‌ வளர்‌ தருக்க சங்ரெக மொழிபெயர்த்துப்‌ 

பாரிலுப காரமதாப்‌ பரிக்தளித்த பலகலைதேர்‌ 

சீரியனாம்‌ தென்‌ துறைசைச்‌ சிவஞான தேசிகனே, (10) 


அருவுருவங்‌ கடந்துநிறை யாஇவகுத்‌ தருளியபூ 

மருவுபெரு வடமெரழிதென்‌ மொழிக்கடலைக்‌ கரைகண்ட. 
பெருமைமிகுத்‌ இடுபுகழைப்‌ பெற்றதொரு பெற்றியினால்‌ 
இருவுடைய தென்‌ துறைசைச்‌ இவஞான தேசிகனே. (11) 


சொன்னயமும்‌ பொருள்ஈயமுந்‌ தோன்‌ றஉயர்‌ நூல்களூரை 
பன்னிருமா ணவருடனே பாவலரும்‌ ஏத்தவரும்‌ 
அன்னபுகழ்த்‌ தன்‌மையெலாம்‌ அடைக்தநின தருமையுயர்‌ 
தென்‌ தமிழோங்‌ குறுந்துறைசைச்‌ சிவஞான தே௫கனே. (12) 


முரதமுறு வான்‌ சமய முரண்பாட்டை ஒழிக்கவந்த . 

அரதத்த சிவாசாரி யார்சுலோ கந்தன்னைச்‌ 

சரதமிதெ னத்தமிழால்‌ மொழிபெயர்த்துத்‌ தத்ததொரு 
திரமென்னோ தென்துறைசைச்‌ சிவஞான தேசிகனே. (13) 


பவமதத்தர்‌ உளநடுங்கஇப்‌ பணியவுயிர்‌ வழிகாட்டுஞ்‌ 

இவதத்வ வீவேகமெனத்‌ இகழ்மூல சுலோகங்கள்‌ 

நவநயமரய்‌ மொழிபெயர்த்து நற்றமிழரல்‌ ஈல்கியதோர்‌ 
சிவமணமே கமழ்துறைசைச்‌ சிவஞான தே௫கனே . (14) 


இந்தனைசெய்‌ துய்யவருள்‌ இருவிளையாட்‌. டருமைமிகு 

கந்தபுரா ணஞ்சொற்ற கச்சியப்ப வொசாம்ய 

எந்தையவ தாரஞ்செய்‌ எழிற்காஞ்‌ மான்‌ மியத்தைச்‌ 
செந்தமிழில்‌ தருதுறைசைச்‌ சிவஞான தேசிகனே. (15) 


கன்னல்சருக்‌ கரைபாகு கற்கண்டு முப்பழமோ(டு), 
அன்னமுடன்‌ பால்தெளிதேன்‌ அவைகளிலும்‌ மிகுசுவைசேர்‌ 
சொல்௩யமும்‌ பொருள்ஈயமும்‌ துலங்கியொளிர்‌ பாடல்களைத்‌ 
தென்‌ தமிழால்‌ தருந்துறைசைச்‌ சிவஞான தேசிகனே. (16) 


சருவாத்ம சட்புசவொ சாரியர்செய்‌ கத்தியத்தைப்‌ 

- பெருமானற்‌ சித்தாந்தப்‌ பிரகா கைப்பெயரால்‌ 

கிருமித்த மொழிபெயர்ப்பு; நிலவுலகில்‌ பரவச்செய்‌ 

இருமருவு தென்‌ துறைசைச்‌ வெஞான தேசிகனே. AN. 


14 


ஞாலமதி லேயுயர்க்த ஞானதே சிகனாம்பின்‌ 

வேலப்ப தேசிகன்‌ பால்‌ வேதாக மங்கற்றுச்‌ 

சாலவுயர்‌ இட்சா8 சர வமும்பெற்‌ றேயுயம்ந்த 

சலமூறுக்‌ தென்‌ துறைசைச்‌ வஞான தேசிகனே. (18) 


மதுரமொழித்‌ இருக்குறளுத்‌ தராரீத்தமுடன்‌ மன்னுபுகழ்‌ 
விதுவெனறற்‌ குளத்தூர்வாழ்‌ விமலன்சோ மேசற்கு 
முதுமொழிவெண்‌ பாச்சொற்ற முக்களா லிங்கரெனுக்‌ 
திதிகுறையாத்‌ தென்துறைசைச்‌ சிவஞான தேசிகனே. (18) 


மலையமுனி மகழ்ந்தளித்த வரமதனால்‌ வந்துதித்து 

மலைமகளோ டுறுபரமன்‌ மன்னுகுளத்‌ தூரிளைசை 
கலைசைககர்ப்‌ பதிற்றுப்பத்‌ தந்தாதி சுளைத்தந்த 

இலைநிகர்கல்‌ வித்துறைசைச்‌ சிவஞான தேடுகனே. (20) 


செங்கழுநீர்‌ விராயகற்கும்‌ சறந்தவமு தாம்பிகைக்குஞ்‌ 
சங்கமதில்‌ தவழ்பிள்ளைத்‌ தமிழ்‌ நூல்கள்‌ தந்தருளி 
எங்களைவாழ்‌ விக்கவந்த எழிற்சைவ சமயமேனுக்‌ 
திங்களொளிர்‌ தென்துறைசைச்‌ வஞான தேசிகனே. (பே) 


குமரிசொர்னாம்‌ பீகையம்மை குலவுபுகழ்க்‌ குறும்பருடன்‌ 
சமரியற்றித்‌ தொண்டைமான்‌ தானோடுஞ்‌ சமயத்தில்‌ 
கமரிலெமழு பரன்முல்லைக்‌ கம்பரந்தா இகள்‌ தம்மால்‌ 
இமிரமறச்‌ செய்துறைசைச்‌ வெஞான தேசிகனே, (22) 


செப்பறைகற்‌ பதிவளருஞ்‌ சரலொண்‌ டேசுவரிக்‌(கு) 
ஒப்பவொரு பறிகந்தந்‌ தொனிரானம்‌ தக்களிப்பை 
இப்புவியிற்‌ பெரியதிரு வேகம்பர்‌ தாளிணைக்குச்‌ 
செப்பிம&கழ்‌ தென்‌ துறைசைச்‌ சிவஞான தே௫கனே. (28) 


பூவைமோழிப்‌ பூண்முலையார்‌ போகமதில்‌ ஆழ்ந்தாலும்‌ 
சேவைசெயல்‌ கடனேன்னுந்‌ இருத்தொண்டர்‌ இருநாமக்‌ 
கோவைதொகுத்‌ தருளியநற்‌ குணக்குன்றே சமயமெலாம்‌ 
தேவையுறுக்‌ தென்துறைசைச்‌ இவஞான தேசிகனே. (24) 


15 


ஆஇபர மாசாரி யார்கமச்‌சி வாயரெனுந்‌ 

இஇலா மூர்த்திகள்மேற்‌ சீர்பஞ்சாக்‌ கரமாலை 
ஓதியெம்ம னோருய்ய உபகார மாச்செய்த 
சேதிமம்பல்‌ வளர்‌ துறைசைச்‌ சிவஞான தேசிகனே. 


தடுத்துரைத்தோர்‌ வாயடங்கத்‌ தனிவயிரக்‌ குப்பாயம்‌ 
எடுத்தென்‌்னுஞ்‌ சொற்கியற்றி எத்துசிவ பகதிவலைப்‌ 
படுத்தியுயர்‌ ஞான மமர்‌ பாவலர்முன்‌ புறமதங்கள்‌ 


(25) 


இடுக்கடச்‌ செய்தென்‌ துறைசைச்‌ சிவஞான தேசிகனே. (86) 


கம்பரா மாயணத்துக்‌ கவிக்குப்பற்‌ பலசங்கை 
வம்புவை ணவரடங்க வரைந்திடவே அவர்வேண்டச்‌ 
சம்பந்தங்‌ காட்டி உத்த ரந்தந்த குணக்கடலாம்‌ 
செம்பியநா டுறுந்துறைசைச்‌ வஞான தேசிகனே. 


சீனிகற்கண்‌ டோஎனு௩ற்‌ சிவஞான சத்திக்கு 
ஞானப்ர காசருரை ஈலமிலாப்‌ போலியுரை 
ஆனதென மறுத்திட்ட அந்தமிகுஞ்‌ செய்யதமிழ்த்‌ 
தேனளி௫ுக்‌ இடுந்துறைசைச்‌ இவஞான தேசிகனே. 


நிலவுலகில்‌ எம்மனோர்‌ நிலைநின்‌ று வாதிக்கப்‌ 
பலவுரைகள்‌ கண்டனங்கள்‌ பல நூல்க னைத்தந்து 
புலமைபிக மென்மேலும்‌ புகழ்பெறுஈற்‌ சவசமயத்‌ 
இலகமென ஒளிர்‌ துறைசைச்‌ சிவஞான தெசிகனே. 


அறிவேல்‌ லானந்த அருட்குருவே அடியார்கள்‌ 
உறவேளன்‌ ஆருயிரே உறுதுணையே புறச்சமயர்‌ 
பிறிவேபுண்‌ ணியவடிவே பேரமுதே ஞானியர்கள்‌ 
செறிவேதாங்‌ வயெதுறைசைச்‌ சிவஞான தேகெனே. 


வாழ்த்து 


வாழிசங்‌ கரமூர்த்தி வாழிசாம்‌ பவியம்மை 
வாழியைங்‌ கரநாதன்‌ வாழிசண்‌ முகக்கடவுள்‌ 
வாழிதெய்வ யானைவள்ளி வாழியுயர்‌ சிவசமயம்‌ 
வாழிதிரு நீறுமணி வாழியடி யார்சரணே. 


லே 


8) 


(29) 


(30) 


(51) 


36 


ஸ்ரீ மாதவச்‌ வெஞான ௬வாமிகள்‌ பகம்‌ 


(ஸ்ரீமத்‌ தகஷிணாமூர்த்இுத்‌ தம்பிரான்‌ இயற்றியது ) 
இடடடடடமட்டடம்‌. 
காப்பு 
பொன்னா ரிதழி முடியோன்‌ உமையிரு புத்திரர்‌ தம்‌ 
மின்னார்‌ திருவடி போற்றுவன்‌ வெண்ணையில்‌ மெய்கண்ட தே 


முன்னா குரு பஞ்சாக்‌ கரனருன்‌ முற்றவந்த - 
மன்னாம்‌ எனது சிவஞான யோயை வாழ்த்துதற்கே. 


நால்‌ 
உலகுடை. நாயகி முக்கள விசன்‌ உயர்பொதியம்‌ 
நிலவும்‌ முனிவன்‌ அருளாவ தாரம்‌'இ5 நீள்நிலத்தில்‌ 
கலக இருட்சம ங்களை நீக்குங்‌ கதிரவனணென்‌ (ற) 
இளகுக்‌ துறைசைச்‌ சிவஞான யோகியை ஏத்துதுமே. (1) 


பூவார்‌ பொதியரற்‌ சாரல்வண்‌ இங்கையில்‌ புண்ணியஞ்சேர்‌ 
கானார்‌ புகழ்பொறும்‌ ஆனக்கக்‌ கூத்தர்தும்‌ ஈன்மனையாம்‌ 
தேணார்‌ மயிலம்மை யார்சேய்‌ தவத்தில்‌ இகழ்தரும்‌எம்‌ 
கோவம்‌ துறைசைச்‌ வஞான (யோகி குலதெய்வமே. (2) 


வேதகற்‌ சூத்திரம்‌ ஆகம பாடியம்‌ மெய்ப்பொருளென்‌ (று) 
ஓத அருட்சைவ இத்தாந்த பாடியம்‌ ஓதுபவர்க்‌(கு) 

ஏது உதாரணம்‌ மேற்கோ ளுடனங்‌ கெடுத்துரைக்கும்‌ 
போதன்‌ துறைசைச்‌ சவஞான யோகியைப்‌ போற்றுதுமே.(3) 


சிவஞான யோூ இருவடிக்‌ கன்பினைச்‌ செய்தவரே 
அவஞானக்‌ இரீந்தத்‌ துவிதமெய்ஞ்‌ ஞான அருள்நிறைவோ(டு) 
உவமான மற்றுறு முத்தியும்‌ உண்மை உலவஅருள்‌ 
தவஞான இத்தியும்‌ பெற்றுல கேத்துந்‌ தனித்தவரே. (4) 


பாச மெனுஞ்சுரம்‌ பட்‌டுழல்‌ இன்ற டலவுயிர்க்காத்‌ 

தேசுடைப்‌ பஞ்சாக்‌ கரத்தெண்‌ பூரையுண்டு தேசமெலாம்‌ 

ஈ௪ னருள்பொழி மெய்ஞ்ஞான மேக மென இயங்கிக்‌ 

காசினி போற்றுஞ்‌ வெஞான யோநெங்‌ கற்பகமே. (5) 


17 


ஆரியக்‌ இந்தமி ழாய்ந்தவற்‌ நின்பம்‌ அகனிலத்தோர்‌ 

நேரிய சைவத்‌ தாந்த மூறையறி நீர்மையினில்‌ 

ஓரிய ஞான அருணூற்‌ குரைசெய்‌ துறுஇயருள்‌ 

சீரிய னாகுஞ்‌ சிவஞான யோ௫ியைச்‌ சேர்குவமே. (6) 


பன்னிரு சூரியர்‌ கண்ணிருள்‌ நீக்கும்‌ படியெனவே 

பன்னிரு சூத்திர மாய்கின்‌ றகவிருள்‌ பாற்றுமெய்ந்நூற்(கு) 
இன்னுரை பாடியந்‌ தந்தொரு வீட்டின்பம்‌ எய்தவைத்தெம்‌ 
இன்னலை நீக்கு சவஞான வள்ளலை எஏத்துதுமே. (1 


இருட்கே வலத்தின்‌ இருந்த நிலையும்‌ இருவினைசேர்‌ 
மருட்கே வலத்தில்‌ தனுகர ணாதி வழக்கியலும்‌ 

அருட்கே வலத்தில்‌ மலமாதி போக்கி யருள்நிலையும்‌ 
தெருட்பா லுணர்த்துஞ்‌ சிவஞான தேவினைச்‌ சிந்திக்கவே. (8) 


மெய்கண்ட. நுண்மைச்‌ சிவஞான போதமிம்‌ மேதினியில்‌ 
கைகண்ட. உண்மைக்‌ கதிகல்கும்‌ என்று கசிவினொடு 
மெய்கண்ட. சாத்திரம்‌ ஈரேழி னாறு விளக்கயெருள்‌ 
கைகண்ட வான்மைச்‌ இவஞான வாழ்வைக்‌ கருதுவமே. (9) 


பதிபசு பாச இயல்பை உலூனர்‌ பாத்துணர 

வீதிமுறை யாக விளங்க இயற்றி வித்தகமெய்‌ 

அதிபதி யாகுஞ்‌ சிவஞான யோக அருட்குரவர்‌ 

மதியருள்‌ பூதி எழுத்தஞ்சு கண்டிகை வாழியவே. (10) 


திருவங்கமாலை 


(ஸ்ரீ காருடை, சூரியமூர்த்இப்பிள்ளை இயற்றியது) 
கமம்‌ 


வெண்டுறை 
தலையே நீ வணங்காட்ட-- தமிழ்‌ 
சைவம்‌எண்‌: நூல்‌ வழியே 


கலம்‌ஆக்‌ இயசிவ ஞானி இருவடி 
தலையே நீ வணங்காய்‌. (1) 


18 


கண்காள்‌ காண்‌ மின்களோ -- கண்டி 
பூதிகல்‌ லாடை யருள்‌ 

பண்பா டுஞ்சைவ பாக்கிய வாழ்வினைக்‌ 
கண்காள்‌ காண்மின்களோ.. 


செவிகாள்‌ கேண்‌ மின்களோ -- இவ 
்‌ ஞானிமுக்‌ நால்வர்‌ தம்மைக்‌ 
கவியாய்‌ ஞானியாய்க்‌ காட்டி யருள்‌?8ர்த்தி 
செவிகாள்‌ கேண்மின்‌ களோ. 


மூக்கே பீ முரலாய்‌ -- மூனி 
முத்து விருப்பி னர்௩ல்‌ 

கோக்காயப்‌ பாடியம்‌ நுவன்‌ ற அருள்மணம்‌ 
மூக்கே நீ முரலாய்‌, 


வாயே வாழ்த்து கண்டாய்‌ -- மயில்‌ 
அம்மை ஆனந்த ருக்குச்‌ 

சேயாய்‌ வந்த இவளான தேவனை 
வாயே வாழ்த்து கண்டாய்‌. 


நெஞ்சே நீ நினையாய்‌ -- நினை 
வார்வினை நீற வைப்பான்‌ 

பஞ்சே நாணும்‌ பதன்‌ எவ ஞானியை 
நெஞ்சே நீ நினையாய்‌. 


கைகாள்‌ கூப்பித்‌ தொழீர்‌ -- கடட 
மாமலர்‌ தூவி நின்று 


செய்கால்‌ மொய்ச்‌ஒங்கைத்‌ தேவை முழுவன்‌ பிற்‌ 


கைகாள்‌ கூப்பித்‌ தொழீர்‌. 


ஆக்கை யால்‌ பயனென்‌ -- அன்பின்‌ 
£ அத்து விதம யக்கம்‌ 
போக்கும்‌ சவஞானப்‌ புனிதன்‌ பணிசாரா 
ஆக்கை யால்‌ பயனென்‌, 


கால்க ளால்‌ பயனென்‌ -- கங்கை 
யார்குலம்‌ மேன்மை பெற 


Q) 


(8) 


(4) 


(3) 


(6) 


(7) 


(8) 


நூல்கள்சொன்‌ னான்‌ கோயில்‌ நோற்றுச்‌ சுற்றிவராக்‌ 


கால்க ளால்‌ பயனென்‌. 


(9) 


[9 


உற்றார்‌ வேண்டும்‌ கொலோ -- உண்மை 
யூரும்‌ உறவு மாகப்‌ 
பெற்றோம்‌ இங்கைப்‌ பிரானடி யாரைமற்‌ 
அற்றார்‌ வேண்டுங்‌ கொலோ. (10) 


இறும்பூ தெய்தப்‌ பெற்றேன்‌ -- எங்கள்‌ 
்‌ ஏந்தலைச்‌ இங்கை யனைப்‌ 

பெறுஞ்சீ ரன்பர்பாற்‌ பேசும்‌ பெருமையால்‌ 

இறும்பூ தெய்தப்‌ பெற்றேன்‌. (11) 
தேடிக்‌ கண்டு கொண்டேன்‌ — திருச்‌ 

ஒங்கைச்‌ சிவ ஞானி 
வீடு சேர்த்திடு மெல்லடி. என்னுளே 

தேடிக்‌ கண்டு கொண்டேன்‌. (2) 


புத்‌ சிவஞானசுவாமிகள்‌ சந்தப்‌ பஞ்சரத்தினம்‌ 
(வி, இதம்பர ராமலிங்கம்பிள்ளே இயற்றிய து) 


[me f] opm | 


நிகம மாகிய சந்தவ்‌ தங்களும்‌ 
நிகழ்சி வாகம முஞ்சொலு மந்தன்‌ 
நெறியில்‌ நாளுந டந்துப வந்தெற அறியாமல்‌ 
நினைவி லேயெழும்‌ வஞ்சமு டன்பல 
கொடிய பாவம்‌ இழ்ந்துப ரிந்தொரு 
மிலைகி லாதுசு மன்‌ றுவ ருந்துமென்‌ - வினை$ரப்‌ 
புகழ்மி லாவிய கஞ்சம லர்ந்திணை 
பொருவு மாறுவி எங்கியி எந்தளிர்‌ 
பொலிய மேனியி கழ்ந்துக லந்திகழ்‌ விபுதேசர்‌ 
புனையு மாமுடி தங்கியி லங்குநின்‌ 
அருண பாதம்‌ அணைந்து வம்பெறு 
புனித வாழ்வுது ளைந்துசி றக்திட. அருள்தாராய்‌ 
அகில காரண சங்கரர்‌ பொங்கர 
வணியு நாயகர்‌ மங்கையொர்‌ பங்கனில்‌ 
அமரு நாதரி யம்பிய தந்திர முதனூலை 


20 


அடியர்‌ வாழமெய்‌ கண்டவன்‌ அன்றருள்‌ 
பொருளே லாரும றிந்துதெ ளிந்திட 
அமல பாடியம்‌ இங்கண்வ மங்கிய அருளாளா 


மூகடி வாசினி யென்‌ றும்‌ இழ்ந்துறை 
துறைசை மேவிய தொண்டர்கள்‌ தங்களின்‌ 
முதல்வனே இனமென்பணி கண்டருள்‌ சிவஞான 


முனிவ ராஇப சங்கம்வ ரன்‌ நிய 
பொருநை மாநதி பைந்தர எஞ்சொரி 
மூஇய மாககர்‌ சிங்கையில்‌ வந்தருள்‌ பெருமாளே. (1) 


ஒருகாலு சந்த 
மறைபேச நின்ற 
ஒளிநீற ணிந்த நுதலோடென்‌ 
உளமேபு குந்த 
கனிவாயும்‌ ஐந்தும்‌ 
உணர்வோர்கள்‌ தங்கள்‌ முடிசூடும்‌ 
இருதாளும்‌ நெஞ்சின்‌ 


மறவாமல்‌ உன்றன்‌ 


இயனூலு ணர்ந்து பலபாவின்‌ 
எழிலேமி குந்த 

புகழ்பாடும்‌ இன்பம்‌ 

இனியேனும்‌ என்கண்‌ அருள்வாயே 


தருமாலு மென்றும்‌ 
அறியாது யர்ந்த 
இவஞான தந்த்ர உரையாளா 
செககாடு தொண்டர்‌ 
அவரா றிரண்டு 


இறலோர்டட ணிந்த குருநாதா 
வரமே றந்த 

மயிலார்‌ சுரந்து 

மகிழ்பால ருந்தி வளர்தேவா 


வளமேவு சங்கை 
நகர்வாழும்‌ அன்‌ பர்‌ 
வழிபாடு கந்த பெருமாளே, (8) 


21 


அம்புவி யனந்த மைந்தர்‌ 
தம்யோரு விலங்கல்‌ பெண்கள்‌ 
அன்பூசெ றிகண்ப ரென்று மானமேவி 
அங்கொரு பொயிங்கோர்‌ வஞ்சம்‌ 
மிஞ்சும யல்கொண்டி யம்பி 
அஞ்சுபொறி யுங்க லங்க உழல்வார்கள்‌ 


செம்பொரு ளூுணர்ந்து மன்ற 
மல்கலை பயின்று கொண்ட 
சிங்கியெனு நஞ்ச சேந்த மனைவாழ்வு 
இந்தியுண்‌ மகிழ்ந்த தொண்டர்‌ 
தங்குழு வணைந்து னம்பு 
செஞ்சர ணகஞ்ச மென்று புனைவாரே 


கும்பமுனி தந்த செஞ்சொல்‌ 
உம்பர்மொழி யம்ப ருந்து 
கொண்டலென இங்கெ முந்த புகழாளா ' 
குன்றென உயம்ந்த ௪ஞ்ி 
தங்கெட. விளங்கு கண்கள்‌ 
குந்தமென விங்கண்‌ விண்ட குருநாதா 
இம்பரின்‌ மெய்‌ கண்ட வன்‌ செய்‌ 
தந்தரவுரை யெங்கும்‌ விஞ்ச 
இன்‌ றமி ழணங்கி லங்க அருள்‌ வோனே 
இஞ்சியை வளைந்து நின்று 
தண்பெொருமை யந்து எங்கை 
என்‌ நகர்‌ வந்த மெங்கள்‌ பெருமாளே. (8) 


புவிமீது சாத லஞ்சு 

கவிராயர்‌ தேடி. வந்து 

புகழ்பாடி வாட. நெஞ்சம்‌ உருகாமே 

பொருனேம காரி லஞ்ச 

வயலேமு மேடை. யென்று 

பொஇசோறும்‌ ஈத லின்றி மயலாகி 
அவமேயெ நாளும்‌ வஞ்சம்‌ 

உலவாது பேடு யிங்கண்‌ 

அபவாத மோக மிஞ்சி அணைவார்கள்‌ 


22 


அருளே௩ மாது தஞ்சம்‌ 
எனவேயுள்‌ மேவி யுன்‌ றன்‌ 
அழகான தாள டைந்து ம௫ழ்வாரே 
நவமேவு பேத யொன்று 
முதலேதி யானி நின்ற 
லைமேவி கீடு சென்ற அருளாளா 
௩சையேயி லாது பஞ்ச 
மலமேகி லாவு மிண்ட. 
நடர்தாமும்‌ வாகை கண்டு நிலமீதே 
சிவமேவு மாறு கொண்ட. 
அருளாலு லோக ஈம்பு 
சிவஞான பாடி யஞ்செய்‌ குருநாதா 
இருகாதன்‌ வேத னிந்த்ரன்‌ 
முதலோர்கண்‌ மேவு இங்கை 
செகம்வாழ வேயெ முந்த பெருமாளே. (4 


அளவமால்‌ பேணு மும்பன்‌ அருளாலே 
துறைசைமே னானே ழுந்த முதல்வோனே 
உளமதே கோயில்‌ கொண்ட புகழாளா 
உருகியே தாழு மன்பர்‌ பெருவாழ்வே 
தளரீவிலா தோர்ப ணிந்த குருகாதா 
தமிழின்மா பாடி யஞ்செய்‌ தருவானா 
வளமெலா மேவு சிங்கை வருதேவா 
மலநிலா தோவு மெங்கள்‌ பெருமாளே. (5) 


ஸ்ரீ சவஞான௬ுவாமிகள்‌ ஆன ந்தக்களிப்பு 
(வி. இதம்பர ராமலிங்கம்பின்ளை இயற்றிய து) 
சத்வ 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி - சிங்கை 
ஆளும்‌ சிவஞான அண்ணலைப்‌ பாட 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. 
தென்னவன்‌ விக்கிரம சிங்க - புரம்‌ 
சேரும்வே ளாளர்‌ குலக்கொழும்‌ தாலி 
மன்னிய ஆனந்தக்‌ கூத்தர்‌ - மகிழ்‌ 
மயிலம்மை யாரீதவ வாழ்வென வந்தார்‌ 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. (1) 


23 


திக்கெல்லாம்‌ போற்றும்‌ உலகாள்‌ - உடன்‌” 
தேர்ந்த பிரானருள்‌ என்ன அணைந்தார்‌ 
.மூக்களா லிங்க ரெனப்பேர்‌ - பூண்டு 
.. மூழுறிலம்‌ உய்ய ப ணொழிபயி “லுற்றார்‌ 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. 
சைவ தபோதனர்‌ ஏத்தும்‌ - இருத்‌ 
தமிழ்முனி தந்த வரத்தின்‌ உதித்தார்‌ 
ஜயிரண்‌ டாம்பரு வத்தே - வீதி 
அணுகுக்‌ துறைசை முனிவரைக்‌ கண்டார்‌ 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. 
கண்ட. முனிவரைப்‌ போற்றி - “எனைக்‌ 
கடைக்கணித்‌ தையன்‌ மீர்‌ என்மனை எய்‌இ 
உண்டுபின்‌ சென்‌ நிடல்‌ வேண்டும்‌' - என்றே 
உபசாரம்‌ செய்ய அவரும்‌ அங்‌ குண்டார்‌ 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. 
அன்‌ றட யார்க்கமு இட்ட. - தம 
தன்னை :அருந்ததி' என்று புகழ்ந்து 
துன்‌ று முனிவர்க ளோடும்‌ - தெய்வத்‌ 
துறைசை மடாலயம்‌ சென்று புகுந்தார்‌ 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. 
எமைத்தடுத்‌ தாண்டமெய்‌ கண்ட - காதன்‌ 
எழில்மர பிற்கொரு டமநுவாய்‌ வந்த 
நமச்சிவா யன்றாள்‌ வணங்கி - அங்கு 
கண்ணிய வேலப்ப காதன்றாள்‌ பூண்டார்‌ 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. 
வேலப்ப தேசிகன்‌ தன்பால்‌ - சைவ 


மேன்மைச்சம்‌ யாசமும்‌ தீட்சையும்‌ கொண்டு 


லத்‌ இயல்பினில்‌ நின்றாம்‌ - அவர்‌ 
சிவஞான யோ எனப்பெயர்‌ பெற்றார்‌ 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. 
"வேதம்‌ பசுஆ கமம்பால்‌ - நால்வர்‌ _ 
_மெய்ம்மொழி நெய்சுவை. யாம்வெ ஞான 
"புண்ணிய நூல்விரைக்‌ தோதி அமர்ந்தார்‌ 
ஆனக்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. 


(2) 


(8) 


(4) 


(5) 


(6) 


0) 


(8) 


25 


எழுத்தைக்‌ இயல்டையும்‌ தேறி - உயர்‌ 
எய்தும்‌ அவத்தையோர்‌ ஐந்தினும்‌ ஐந்தை 
வழுத்து மூறைகண்டுள்‌ ளீடா - அங்கு 
மருவுமெய்‌ யாந்சிவ போகத்‌ இருந்தார்‌ 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. 6 
மெய்கண்ட நாதன்‌ அளித்த - உண்மை 
மேவு சிவஞான போதப்‌ பொருளைக்‌ 
கைகண்டு கொள்வதற்‌ காக - தெய்வக்‌ 
காட்சியால்‌ மாபா டியம்வகுத்‌ துற்உர்‌ 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. (10) 
அத்துவிதப்‌ பொருள்‌ தேறார்‌ - விசிட்‌ 
டத்தோடு கேவலம்‌ பேதமூங்‌ கொள்ள 
அத்துவிதம்‌ சுத்தம்‌ என்றே - சொல்லி 
அன்மைப்‌ பொருள்கொண்டிங்‌ குண்மை 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. [பதித்தார்‌ 
சித்தாந்த பாடியங்‌ கண்டார்‌ - மெய்ம்மை 
தேறாமல்‌ ஒன்றே பொருளென்‌ றுரைத்தார்‌ 
பித்தாந்த மீது கொண்‌ டோடி - நாங்கள்‌ 
்‌ பிழைப்ப இனியில்லை யென்றே அகன்றார்‌ 
ஆனந்தம்‌ ஆனம்தம்‌ தோழி. (12) 
பேதவா தந்தலைக்‌ கொண்டார்‌ - இனிப்‌ 
பேசுவ தொன்‌ றுஎம்‌ மாலில்லை நாமும்‌ 
ஏதம்‌ அடைந்தனம்‌ என்றே - தலை 
இறங்கி மறைவின்‌ ஒடுங்கி யிருந்தார்‌ 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. (13) 
கடவுளுக்‌ குப்பரி ணாமம்‌ - சொல்லிக்‌ 
காலம்‌ கழிப்பவர்‌ தாங்களும்‌ அந்தோ 
இட_மிலை எங்களுக்‌ கென்றே - தங்கள்‌ 
ஏட்டிதம்‌ தாங்களே கூட்டிஓட்‌ டந்தார்‌ 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. (14) 
வேதமோ. டாகமம்‌ தாமும்‌ - அண்ணல்‌ 
மெய்க்‌ நு லெனக்கொண்ட சித்தாந்த சைவர்‌ 
நாதன்‌ இருவருள்‌ வாழ்த்‌ - ஈது 
௩ங்கள்‌ தவப்பய னென்‌ றுகைக்‌ கொண்டார்‌ 


ஆனந்தம்‌ ஆனம்தம்‌ தோழி. (15) 


25 


எழுத்‌ தொடெண்‌ கண்‌ஆ தலினால்‌ - யாரும்‌ 
ஏத்துந்தொல்‌ காப்பியம்‌ சூத்திர விருத்தி 
விழுத்தகை அன்னம்பட்‌ யம்‌ - நன்னூல்‌ 
விருத்தியும்‌ டாடியம்‌ தங்கமா வைத்தார்‌ 
ஆனந்தம்‌ ஆனம்தம்‌ தோழி. (59 
மேதகு காஞ்சிப்‌ புராணம்‌ - புகழ்‌ - 
விளங்குபிள்‌ சேத்தமிழ்‌ அந்தாதி எல்லாம்‌ 
மூதறி வால்‌உரைத்‌ இட்டுச்‌ - சைவ 
மூதன்மை வெளியிட்‌ டெமக்களி யிட்டார்‌ 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. (7) 
கச்யெப்‌ பன்‌ றமிழ்க்‌ கூடல்‌ - அண்ணல்‌ 
கலைசை மதுரக்‌ கவியிவ ரோடும்‌ 
கச்சிக்‌ சரவண பத்தன்‌ - முதற்‌ 
கவீிஞர்‌ஈ ராறுபேர்‌ சீட ரா நின்றார்‌ 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. (18) 
இருப்பா திரிட்புலி யூரில்‌ - மூன்பு 
தட்டிய பாமூடி. யாமலே நிற்ப 
இரப்பானொர்‌ அந்தணன்‌ வேண்டத்‌ - தட்டி 
இன்‌ பொடு செம்பொனொர்‌ நூறும்‌ அளித்தார்‌. 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. (19) 
அண்ணாமலையின்‌ முனிவன்‌ - உயிர்‌ 
ஆகும்‌ இவசமம்‌ என்‌ றுரை காண்டல்‌ 
ஒண்ணா தெனமறுத்‌ இட்டு - மற்றஃ 
துண்மையின்‌ ஈதென்‌ றுரைத்தெமை ஆண்டார்‌ 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. (20) 
சைவப்‌ பயிர்தழைத்‌ தோங்கத்‌-- தெய்வத்‌ 
தமிழ்செய்த மாதவத்‌ தாலிவ்‌ வுலகில்‌ 
'உய்வைத்‌ தரவம்‌ தருளும்‌ --எங்கள்‌ 
ஒப்பில்‌ சிவஞான மாமுகில்‌ வாழி 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. (2D) 
இங்கை வளம்பஇ வாழி தெய்வச்‌ 
செந்தமிழ்‌ மாபா டி.யம்வாழி யூழி 
எங்கள்‌ உலகாளும்‌ வாழி--அவள்‌ 
இடங்கொள்‌ இறைவர்‌ கருணையும்‌ வாழி 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழி. (22) 


26 


ஸ்ரீ சிவஞானகவாயிகளன்‌ பதிகம்‌ 
(வி. இதம்பர ராமலிங்கம்பிள்ளை இயற்றியது) 
கோமு டா 


சேந்தனைச்‌ வெபி ரானைத்‌ இருவுள மகழ்ச்சி செய்யுந்‌ 

இந்தமிழ்ப்‌ புலமை வாய்ந்து இறந்துவீற்‌ நிருக்க லாகும்‌ 
தேந்துணர்ப்‌ பொழில்சூழ்‌ சங்கை திகழ்‌ ஞான தேவன்‌ 
பூந்துணைப்‌ பாதம்‌ போற்றும்‌ புண்ணியம்‌ பொருந்தி னோர்க்கே 
குறுமுனி யருள்பெற்‌ நரோங்கிக்‌ குலவதொல்‌ காப்பி யன்றான்‌ 
பெறுபியம்‌ புலமை வாய்ந்து பிறங்கிவீற்‌ நிருக்க லாகும்‌ 
செறுவினிற்‌ கயல்பாய்‌ சங்கை திகழ்சிவ ஞான தேவன்‌ 
௩றுமலர்ப்‌ பாதம்‌ போற்றும்‌ நற்றவம்‌ பொருந்தி னோர்க்கே.(2) 


விரிக்குமெய்ந்‌ நூல்கட்‌. கெல்லாம்‌ விழியெனு முயர்ச்சி பூண்ட 
தருக்கமெய்ப்‌ புலமை வாய்ந்து தருக்கிவீற்‌ நிருக்க லாகும்‌ 
திருக்ளெர்‌ வளமார்‌ எங்கை இகழ்வெ ஞான தேவன்‌ 
மருக்களர்‌ பாதம்‌ போற்று மாதவம்‌ பொருக்கி னோர்க்கே. (8) 


புவனங்க ளூள்ளு தோறும்‌ புலமகிழ்‌ சிறப்ப ஈல்குங்‌ 
கவனமும்‌ புலமை வாய்ந்து களித்துவிற்‌ நிருக்க லாகும்‌ 
சவமணங்‌ கமழுஞ்‌ சிங்கை இகழ்சிவ ஞான தேவன்‌ 
உவமனில்‌ பாதம்‌ போற்றும்‌ உயர்தவம்‌ பொருந்தி னோர்க்கே. 


தருநிக ரனைத்து நூலுந்‌ தக்கவா நுணுக ஆய்ந்து 

பொருளுரை புலமை வாய்ந்து புகழவீற்‌ நிருக்க வாகும்‌ 
தெருவெலாம்‌ இசைசேர்‌ எங்கை திகழ்‌ ஞான தேவன்‌ 
இருமலர்ப்‌ பாதம்‌ போற்றுஞ்‌ செழுந்தவம்‌ பொருந்தி 
[னோர்க்கே. (5) 


ஒருமொழிப்‌ பொருளை ஈனோ ர௬ுணர்மொழிட்‌ பொருள தாகத்‌ 
தருமொழிட்டபுலமை வாய்ந்து சதுரின்வீற்‌ றிருக்க லாகுந்‌ 
இருமகழ்க்‌ துறையுஞ்‌ எங்கை இகழ்ெ ஞான தேவன்‌ 
நிரு்ல பாகம்‌ போற்று நெடுக்தவம்‌ பொருந்து னோர்க்கே, (6) 


காட்டிமெய்ப்‌ பொருளி தது கழிபொரு ளாமென்‌ றொன்றை 
நாட்டுமெய்ப்‌ புலமை வாய்ந்து ஈயப்பவீற்‌ நிருக்க லாகும்‌ 
தெட்ட மெய்ப்‌ புகழார்‌ சிங்கை இகழ்சவ ஞான தேவன்‌ 
ஈட்டிசைப்‌ பாதம்‌ போற்றும்‌ இருந்தவம்‌ பொருந்தி 
Hi [னோர்க்கே. (0) 


97 


வேதமொ டாக மத்தின்‌ மெய்ப்பொருள்‌ உணர்ந்து ஞான 
போதமெய்ப்‌ புலமை வாய்ந்து புகலவீற்‌ நிருக்க லாகும்‌ 
சீதவண்‌ பொழில்சூழ்‌ சிங்கை இகழ்வெ ஞான தேவன்‌ 
கோதிலாப்‌ பாதம்‌ போற்றும்‌ குளிர்தவம்‌ டொருந்‌இ னோர்க்கே 
கொத்தல ரிதழி வேய்ந்த கூத்தனெம்‌ பெருமான்‌ பாத 
பத்திமை ஞானம்‌ வாய்ந்து பரவிவீற்‌ றிருக்க லாகுஞ்‌ 

சித்திர வளஞ்சேர்‌ சிங்கை இகழ்வ ஞான தேவன்‌ 

வித்தக பாதம்‌ போற்றும்‌ வீழுத்தவம்‌ பொருந்தி னோர்க்கே. (9) 
உள்ளக மலரின்‌ மேலாய்‌ ஒளிர்சவ போக மென்னும்‌ 

வள்ளிய தேறல்‌ மாந்தி ம௫ழ்ந்துவீற்‌ றிருக்க லாகுந்‌ 

தெள்ளிய பொழில்சூழ்‌ சங்கை இகழ்சவ ஞான தேவன்‌ 
விள்ளலர்ப்‌ பாதம்‌ போற்றும்‌ வியன்‌ தவம்‌ பொருந்தி 
(னோர்க்கே, (19) 


ஸ்ரீ மாதவச்‌ சிவஞானசுவாமிகள்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


(முதல்‌ ஐந்து பருவங்கள்‌ வீ, இருஞானசம்பந்த முதலியா 
சாலும்‌, பின்‌ ஐந்து பருவங்கள்‌ வை, செல்லையாச்‌ 
செட்டியாராலும்‌ பாடப்‌ பெற்றன.) 
ணை வ்‌ 
காப்பு 
மணிகொண்ட வாடகக்‌ இம்புரிப்‌ பூணொடு 
வளைந்தவொரு கோடுமுச் சில்‌ 
மன்னுமிரு நீள்செவியும்‌ வானுலவு முகிலென்ன 
வாக்குமும்‌ மதமுகான்‌ ற 
அணிகொண்ட மணிவாயு மடியவர்‌ தமக்கெலா 
மாபத்து வேளைதன்னில்‌ 
அஞ்சலென்‌ றருளுமெய்க்‌ கருணைநோக்‌ கமுமுடைய. 
வைங்கரனை யஞ்சலிப்பாம்‌ 
திணிகொண்ட நாலைந்து தோள்கொண்ட. வேந்துமுன்‌ 
€ர்கொண்ட. மாகயிலையைச்‌ 
சேண்கொண்ட தன்னிலங்‌ கைக்கென வெடுத்தநாள்‌ 
இறங்கெட. வழுத்துமணமார்‌ 
கணிகொண்ட தண்கொன்றை யம்பர வணிந்தவன்‌ 
கருணைவிழி பெற்றுமகிமை 
கருதரிய விக்ரெம இங்கபுரம்‌ வாழவரு 
காவலன்‌ தமிழ்தழையவே. 


28 


காப்புப்‌ பருவம்‌ 
இருமால்‌ 

ஏர்தங்கு பார்த்தனுக்‌ கரதசா ரதியெனத்‌ 
இகழுகா ஸிரணமதனிற்‌ 

இரகோக்கி வந்தகோல்‌ சேகரம தாடைத்‌ 
தேரினைப்‌ பாரிறக்கிக்‌ 

கார்தங்கு மலகையாம்‌ பூதனை யெனும்பெணின்‌ 
கலசமுலை யமிழ்துமுயிருங்‌ 

கான்‌ நிடப்‌ பருகியு மிடைத்தொழி லியற்றிடுங்‌ 
-கரியமா லினிதுகாக்க 

ஏந்தங்கு நுண்ணிடைச்‌ சிறுமியர்‌த மூகமான 
விந்துவைக்‌ கண்டுவாவி 

யேய்கீதிடுஞ்‌ செவ்வல்லி மலரச்‌ சுரும்பின 
மியைந்ததன்‌ மீதுசுலவப்‌ 

பார்தங்கு மவர்வன்னி மீதெழும்‌ புகையெனப்‌ 
பதறியங்‌ கரநெரித்தே 

பளிக்கறை மறைந்‌இடுந்‌ தண்டலைத்‌ துறைசையம்‌ 
பதிஞான பாநுதனையே. (1) 


இவபேருமான்‌ 


காராரு மாணவ மலத்திடை. யழுகஇக்‌ 
கலங்குறு மணுக்கடம்மைக்‌ 

கருணையி னெடுத்துடல மாஇமா யையினிந்து 
கன்மவொப்‌ புறுதல்கண்டு 

'பாராரு மெய்ஞ்ஞான குரவனாய்‌ வந்துமேற்‌ 
பசுபாச வியல்புணர்த்திப்‌ 

பாசங்‌ கெடுத்து௩ற்‌ பரமூத்தி சேர்க்குமெம்‌ 
பரமனம. யஞ்சலிப்பாம்‌ 

ீராரு மறிவாளர்‌ தங்களுக்‌ இன்னலே 
செய்யினுங்‌ கொள்ளா.துதாஞ்‌ 

செம்மையே செய்இிடுஞ்‌ செய்கைவிழை யத்தன து 
சென்னியுற வோச்‌சிதமும்‌ 

வராரு ஈற்சுண மிடிக்குறு முலக்கையா 
லெழின்‌ மாதர்‌ தாக்கவுந்தெங்‌ 

இளரீ ர௬ுதர்க்குறுங்‌ கோகழிச்‌ இவஞான 
வேந்தலைக்‌ காக்கவினிதே. (2) 


29 
உமாதேவியார்‌ 


இருமருவு புகழ்ரீடு காஞ்சியம்‌ பதியினில்‌ 
இகழமுமஇ நதியரவணிச்‌ 

செஞ்சடைக்‌ கூத்தனிட மிருகாழி நெற்கொண்டு 
செம்மைவே ளாளர்‌ தம்மாற்‌ 

பெருமைமிகு முப்பத்‌இ ரண்டறக்‌ தாரணி 
பிறங்கிட ச்‌ செய்தகருணைப்‌ 

பீடுகெழு பெண்ணரட பங்கயப்‌ போதுமாம்‌ 
பேணியன்‌ பாற்றுஇப்பாம்‌ 

தருமருவு மும்பருல கத்தர மடந்தையர்‌ 
தரணிவர வெண்ணியங்குச்‌ 

சார்ந்துயரு மாளிகைச்‌ சோபான வழிகண்டு 
தளராது பாரிறங்கி 

மருமருவு தண்டலைச்‌ சூழலின்‌ மாதரொடு 
வண்டலாட்‌ டுற்றேகுகல்‌ 

வளமருவு கோழமுத்தி புரமருவு வஞான 
மாமுனி தனைக்காக்கவே. (3) 


முருகக்கடவுள்‌ 


பூமேவு மாதுறையு மார்பனொடு விஜயும்‌ 
புரக்தரனு மாஇபுலவர்‌ 

புகல்டைம்‌ இன்னாமை சூராதி கொடியவர்கள்‌ 
புரிசெயல்‌ புகன்‌ நிட்ட காள்‌ 

ேேமேவு வாகைடனை சத்தியா லப்பகைவர்‌ 
இணியுட. லறுத்தவர்க்குச்‌ 

செம்மைவாழ்‌ வுதவுசே னாபதஇக்‌ கடவுளைச்‌ 
சந்தைவைத்‌ தேத்தெடுப்பாம்‌ 

மாமேவு நாமகள்‌ வீற்றிருப்‌ பதுமான 
வாலிறைப்‌ பெடைமராளம்‌ 

வாவிமரை மலர்மே லிருந்தவவ்‌ வேளையில்‌ 
வாருணம்‌ பானுமறையக்‌ 

காமேவு வோதிமச்‌ சேவல்தன்‌ காதன்‌ பனை: 
காணாது போதலர்த்திக்‌ 

கண்டுகளி கூரீதுறைசை மாதவச்‌ சிவஞான 
கற்பகத்‌ தைக்காக்கவே. (ஆ 


30 
மெய்கண்டதேவர்‌, அருணந்தி இவாசாரியார்‌. 


மறைஞான சம்பந்ததேசிகர்‌, உமாபதிவெம்‌, 
நமசிவாயமூடம்த்தி, பின்‌ வேலப்பதேசிகர்‌. 


தென்‌ பொழிற்‌ நிருவெண்ணை மெய்கண்ட தேவரற்‌ 
சித்தியரு ணம்திதேவன்‌ 

சீர்கடந்‌ தைப்பதியின்‌ மறைஞான சம்பந்த 

_ தேசிக னுமாபதிசிவம்‌ 

மன்னெழில்‌ துறைசையம்‌ பஇவீற்‌ நிருந்தருள்செய்‌ 
மரம வாயதேவன்‌ 

வாழிபின்‌ வேலப்ப தேசிகனொ டாதியிவர்‌ 
மலரடிக ளஞ்சலிட்டாம்‌ 

பொன்‌ னிழைத்‌ துறுமிழை யணிந்தமட_ மாதரார்‌ 
 பொன்னூச லாடுக்தொறும்‌ 

பூகமபட யோடலைக்‌ துறுமசைவி னான்முடிப்‌ 
பூம்பாளை முத்துஇர்க்கும்‌ 

பன்னுமீ ரேறாவ தாண்டுட னமைந்தவெம்‌ 
பஞ்சா னனப்பெயரினாம்‌ 

பஇிமருவு மானந்த ௩டனர்மயி லம்மையிவர்‌ 
பரலனைக்‌ கரக்கவென்‌் றே. (5) 


வைரவக்கடவுன்‌, பிரமதேவன்‌, இந்திரன்‌, 
இலக்குமி, சரசுவதி, கானி, சத்தமாதர்‌, 
உருத்திரர்‌, மருத்துவர்‌, வசுக்கள்‌, சூரியன்‌. 


மடல்கொண்ட. மணமாரும்‌ வனசம்‌ பிலுற்றுதேன்‌ 
வாரியா வண்டுதிர்க்கும்‌ 

மகரந்த மெருவதா வயல்விளைக்‌ தன சாலி 
வானுலவு பரிஇ ஞாங்கர்ச்‌ 

சுடர்கொண்ட வாடகக்‌ காம்புடைக்‌ கவரிவெண்‌ 
டொகைபோல நின்‌ றசைவுறுஞ்‌ 

சொல்லரும்‌ பானல்புடை. சூழ்துறைசை மாதவத்‌ 
தூயவனை யினிதுகாக்க 

இடர்கொண்ட வாகுவடு கனுமட்‌ புயத்தனுக்‌ 
தேவதரு வுக்கிறைவனுஞ்‌ 

செந்தா மரைப்பொறியும்‌ வெண்ட.ா மரைப்பெணுஞ்‌ 
சீர்கொண்ட மாகாளியும்‌ 


21 
பஷ காண்ட கடி தட த்‌ தொருசத்த மாதரும்‌ 
கருருத்‌ திரர்மருத்வர்‌ 
டர்கி வசுக்கள்பக லோனுமிவ ராஇயாம்‌ 
ண்ணவர்‌ தமைப்போற்றுவாம்‌. (6) 


காப்புப்புகுவம்‌ முற்றிற்று 
செங்கீரைப்ட பருவம்‌ 


சீர்பூத்த இருமேனி மஞ்சனத்‌ தாட்டியொண்‌ 
செம்பங்‌ கயத்தன்னநின்‌ 

திவ்விய முகத்துல இழைத்தபொட்‌ டிடுபுசெக்‌ 
தேனூறு திருவாயினிற்‌ 

பேர்பூத்த வண்டினாற்‌ பாலூட்டி யுச்சியிற்‌ 
பிறையன்ன சுட்டி சேர்த்துப்‌ 

பேசிரு கரங்களுக்‌ குப்பிடிக மிட்டொளி 
பிறங்கடித்‌ தாமரைக்குக்‌ 

கார்பூத்த கல்லிழைத்‌ இிடுதண்டை. பூட்டியிக்‌ 
கவினுற்ற வுருவத்‌இனைக்‌ 

கண்டுகளி கூரமா மயிலம்மை யடியனேன்‌ 
'காரிரு ளகன்றோடவே 

தேர்பூத்த தென்னா டுஇத்தநற்‌ செல்வனே 
செங்கீரை யாடியருளே 

செந்தமிழ்ச்‌ சுவையுண்ட. சிவஞான முனிவனே 
செங்கீரை யாடியருனே. (1) 


அல்லிரு ளகன்‌ நிடக்‌ கஇர்கான்‌ மஇக்கடவு 
ளாருச்ச நீங்கவொண்ணா  : 

தாறலைக்‌ கும்பொழி லமர்ந்துறு குரக்கின மி 
தாமிரக்‌ கனியென்னவே 

ஒல்லையி னெழுந்துமேற்‌ பாயவத னார்ப்பினுக்‌ 
கொல்கிகெற்‌ டோர்கண்டுக்‌ 

முற்றசூழ்‌ கொண்டலை வயன்‌ மள்ளர்‌ தம்மிரும்‌ 
பொத்தகோட்‌ டெருமையோடு 

. வல்லுறப்‌ பூட்டியே ரோட்டிட விடிக்குரல்‌ 
வாய்விட்‌ டரற்றியோடும்‌ 

வளமருவு தண்டலைத்‌ துறைசையம்‌ -பதிவாழ 
வந்தவெங்‌ கருணை வாழ்வே 


82 


இல்லணி இரந்துளக்‌ குபுசைவ தீபமே 
செங்‌&ரை யாடியருளே 

செந்தமிழ்ச்‌ சுவையுண்ட வெஞான முனிவனே 
செங்கீரை யாடியருனே. (2) 


மன்னிய இருட்டிமுதன்‌ மூன்‌ நினை யுருத்தரன்‌ 
மாலயனும்‌ வாய்ந்துதத்த 

மாத்தொழி லியற்றிடப்‌ பேரருள்‌ சுரக்தகூன்‌ 
மஇயணி சடைக்கடவுன்்‌ மூன்‌ 

பன்னிய பெருங்கணத்‌ தேவன்‌ றனக்கருள்‌ 
பரசுசவ ஞானயோதம்‌ 

பாருல8 னின்‌ றிட வதற்கொரு விருத்திமா 
பாடியம்‌ வரைந்தநின்‌ ற 

னுன்னிய இருக்கர நிலத்தினிடை யூன்‌ நிமற்‌ 
றொருமுழக்‌ தாளையூன்‌ றி 

யொருமுழம்‌ தாள்‌ பினுற நீட்டியே வில்லுமிழு 
மொண்மாணிச்‌ சுட்டிசேர்ந்த 

சென்னிய தனசந்திடச்‌ இத்தாந்த வண்ணலே 
செங்கீரை யாடியருளே 

செந்தமிழ்ச்‌ சுவையுண்ட சிவஞான முனிவனே 
செங்கீரை யாடயருளே. (8) 


வேறு 


சயமுறு நால்வ ரருந்தமிழ்‌ மாமறை 
சார்க்தெவ ரும்பாடத்‌ 

; தாவறு நான்மறை யாகம்‌ நெறிதுறை 

ர சர்ச்சனர்‌ கொண்டாட. 

- அயர்வுறு பரசம யக்கழு தஞ்சி 
யலைந்தன வாயோட. 

வார்மல மாய்ந்தெளி நாயடி யேனுன 
தடியிணை யிற்கூட 

ந்யமூறு சைவவ ருங்கலை மாதவர்‌ 
ஈன்சுக பேடை. : 

ஞான வரும்பெரு மாதவ ஈன்னேறி 
ஈனியுல்‌ னினீிட 


83 


அயணரி பாரவுறு மாவடு துறையமூனி 
- ஆடுக செங்கரை 
அன்புரு வாஞ்சிவ ஞான அருந்தவன்‌ 
ஆடுக செங்கீரை. (4) 


மருவம்ர்‌ பரசம யக்களி போட 
வரும்பஞ்‌ சானனமே 

மண்டலம்‌ வாழச்‌ சைவப்‌ பயிரை 
வளர்த்த பசும்புயலே 

கருவற வாருயி ராணவ விருள்வலி 
கடியு பமிருங்கதஇிரே 

காசினி யிற்சிவ போதம்‌ விரித்தசை 
களுல்கரு ணைக்கடலே 

பொருவரு பூதிய ணிந்த புரக்திகழ்‌ 
புண்ணிய மெய்ப்பயணே 

புல்லறி வோடவெொ பித்தெனை யாண்டருள்‌ 
புணிதகு ணக்குண்டே 

அருமறை யோர்வதி கோகழி யாண்டவன்‌ 
ஆடுக செங்கரை 

அன்புரு வாஞ்சி ஞான அருந்தவண்‌ 
ஆடுக செங்கீரை. (5) 


செங்கீரைப்‌ பருவம்‌ முற்றிற்று 


காலப்‌ பருவம்‌ 


இங்கள்‌ வதனச்‌ சிலை நுதலார்‌ 
இரண்மா முக்கல்‌ லாலிழைத்த 
செம்பொற்‌ றலத்து மாளிகையின்‌ 
கரத்‌ தரிந்த வகிற்புகையால்‌ 
தங்கள்‌ கூந்தல்‌ தனைபட்புலர்த்தத்‌ 
தருவிற்‌ றங்கு மயிலினங்கள்‌ 
சலங்கொன்‌ மேக மபென்றெண்ணித்‌ 
தழையும்‌ தோகை விரித்தாடப்‌ 
பொங்கு ஈகையின்‌ மிகுநகிலவைப்‌ 
பட்‌.௪ கோரக்‌ தாண ருந்தப்‌ 


லக்‌ 


டுதுமென்‌ மலர்க ளளிக்குலங்கள்‌ 

பொழிதே னுண்ணும்‌ பொழில்ஞூாங்கர்ச்‌ 
சங்க முரலும்‌ பணைத்துறைசைத்‌ 

தலைவா தாலோ தாலேலோ 

கட்‌ 
சாற்றும்‌ பெருமைச்‌ இத்தாந்த 

சைவா தாலோ தாலேலோ. (1) 


கால்டாய்‌ வாவி வயின்‌ படிந்த 

கயவாய்ச்‌ செங்கட்‌ கருங்கோட்டுக்‌ 
கவரி யினட்பூப்‌ பலகறித்‌ துக்‌ 

கான்று கன்று தனைநினைத்துப்‌ 
பால்பாய்‌ தருமா றூற்றவதண்‌ 

பரப்பின்‌ இசையா லலைந்தசையும்‌ 
பங்க பத்தோ இமங்கணெஸாம்‌ 

பயங்கார்த்‌ தகல்வான்‌ பறந்தோடச்‌ 
சேல்பாய்‌ மருதப்‌ பூம்பணை சேர்‌ 

சரத்‌ துறங்கக்‌ கொண்டலினம்‌ 
இகழுளு சோலை விக்கிரம 

சங்க பரத்திற்‌ மோன்‌ றுமருட்‌ 
சால்பார்‌ கற்பின்‌ மயிலம்மை 

தனயா தாலோ தாலேலோ 
சாற்றும்‌ பெருமைச்‌ இத்தாந்த 
இவா ! தாலோ தாலேலோ. (2) 
அண்ணம்‌ பசுங்கல்‌ தூணிறுவித்‌ 

தழைத்த துகிர்விட்‌ டங்கிடத்தித்‌ 
தளக்‌ கோவை நான்‌ மருங்கு 

தாழ வயிரத்‌ தாம்பிறுக்இ 
வண்ண வொளிச்செம்‌ மணியிழைத்த 

மாசைப்‌ பெருக்தொட்‌ டிலினிறுதஇ 
வடுவஞ்‌ சனக்க ணூலவிடை பயை 

மருவு மடந்தைக்‌ தாதியர்கள்‌ 
பண்ணு பமிசையுஞ்்‌ சேர்ந்தமைந்த 

பாக்கள்‌ பலவு மிசைத்தாட்டப்‌ 
பார்த்துக்‌ களிக்கு மயிலம்மை 

பயிற்று தவத்துப்‌ பயனாய 
தண்ணம்‌ புலிமா ஸிகைத்துறைகசைத்‌ 

தலைவா தாலோ தாலேலோ 


35 


சாற்றும்‌ பெருமைச்‌ இத்தாந்த 
சைவா தாலோ தாலேலோ. 


அன்ன ங்‌ கடுக்கு மட௩டையும்‌ 

அமுதங்‌ கடுக்கு மென்‌ மொழியும்‌ 
படப்‌ மடவார்‌ சூழல்புலர்த்தும்‌ . 

ர லின்‌ புகையாற்‌ செந்நெலினைப்‌! 

பன்னுங்‌ கடை இச்‌ இறுமியர்கள்‌ 

டைங்கட்‌ கரும்பே யாமெனவும்‌ 
பாகுக்‌ கரும்பைக்‌ கமுகெனவும்‌ 

பகர்ந்து கூடித்‌ தத்தமணம்‌ 
உன்னித்‌ துணிந்த டடியாக 

உரைத்து உரைத்துப்‌ பெருமாயா 
வோதத்‌ தழுக்தித்‌ தடுமாறு 

மொவ்வாச்‌ சமயம்‌ போன்‌ மயங்கும்‌ 
தன்மைக்‌ கழனித்‌ துறைசைககர்க்‌ 

தலைவா தாலோ தாலேலோ 
சாற்றும்‌ பெருமைச்‌ இத்தாந்த 

சைவா தாலோ தாலேலோ 


வேறு 
சேடு விரைப்புனி தப்பொனி நீள்கரை 
சென்று சூயிற்றுமணற்‌ 
இற்றி லழித்தலை செல்லுதல்‌ கண்டு 
செயிர்த்தெமை ஈன்றாள்‌ தன்‌ 
மாடு பகர்ந்துனை யச்ச முறுத் துவம்‌ 
வல்லையி னென்றகலும்‌ 
மன்ன மடந்தையம்‌ கீக்கி எறிந்த 
மணிக்கா தோலைஒளி 
டு. கஇர்க்கவி மின்‌ பல ரேய்க்க 
நடப்பவர்‌ ரீளாறு 
நேர்புலம்‌ பேதுறுக்‌ கூம்பல வின்கணி 
நீள்‌ வால்‌ மந்தியினஞ்‌ 
சாடு பொழில்இரு வாவடு துறைமுனி 
தாலோ தாலேலோ 
தாள்மலர்‌ பற்றெனை யாளும்‌ உயிர்க்குயிர்‌ 
தாலோ தாலேலோ. 
தாலப்பருவம்‌ மூற்றிற்று 


(8) 


(4) 


(5) 


36 
சப்பபாணிப்‌ ப நு வம்‌ 


பொங்கொளி பரந்தமணி மாளிகையின்‌ பேலுறும்‌ 
புனிதமட. மாதர்வானில்‌ 

பொலிதரும்‌ இராக்கதர்‌ விளித்துத்தம்‌ மார்புறப்‌ 
புயமீ தணைத்‌திருத்‌இத்‌ 

தங்குமவ னெழிலுற்று கோக்கிகாங்‌ கூவிடுஞ்‌ 
சமயத்‌ தெலாம்வருகெனச்‌ 

சாற்றிவா னேகலிட்‌. டேகுறும்‌ வளக்தங்கு 
தண்துறைசை வீற்றிருக்து 

'புங்கவ ரெலாங்கண்டு கெஞ்சமகிழ்‌ வறவறப்‌ 
டரத்தர்மர பின்கண்டனம்‌ 

பொன்ற வதனுக்கொரு விருத்தியுறு கண்டனம்‌ 

-  பொறித்தவயி ரத்துழைத்த 

தங்கக்கை யணிகொண்ட.. புங்கக்‌ கரங்கொண்டு 
சப்பாணி கொட்டியருளே 

தண்ட மிற்ச்‌ சவஞான பாடியத்‌ தலைவனே 
சப்பாணி கொட்டியரூளே. (1) 


ஓங்குகயி லாயத்‌ இருக்தருன்‌ பரம்பொருள்‌ 
உயர்கங்கை யும்பிறையையும்‌ 

உரைதரு பிதாமகன்‌ கேசவன்‌ தலைமாலை 
யுங்கொன்றை யும்போகயும்‌ 

தேங்கொளிக்‌ கறையிட று மழுவுமின மாணொடு 
செஞ்ச்டையும்‌ ; இனையவாகச்‌ 

செப்புமிவை யாவுங்‌ கரந்துபின்‌ வேலப்ப 
தேக னெனாவுஇத்துப்‌ 

பாங்னெடி யார்மலக்‌ காடற அழித்துமெய்ப்‌ 
பத்திவித்‌ திட்டெழிலுறும்‌ 

பசுமுத்தி புரமேவ வீற்றினி இருந்தவன்‌ 
பாற்சமய முதன்‌ மூன்றையும்‌ 

தாங்கிரல்‌ துறைசையம்‌ பதிமேவு கைவனே 
சப்பாணி கொட்டியருளே 

தண்டமிழ்ச்‌ சிவஞான பாடியத்‌ தலைவனே 
சப்பாணி கெொட்டியருளே. [ஆ 


37 


மருமருவு மென்‌ கூர்தல்‌ அஞ்சனக்‌ கண்ணுடை 
மடக தயரும்‌ வெங்கோபமார்‌ 

மடங்க லனையாரும்‌ புணர்ச்சிப்‌ பெரும்பூசல்‌ 
மருவஅத னாலணிந்த * 

இருமருவு செந்தா மரைத்தொடை அலைக்துகழ்ச 
இந்துமக ரந்தங்களும்‌ 

செம்பஞ்‌ சலர்க்துகொட்‌ டுந்துகளும்‌ மார்பினில்‌ 
செங்குங்கு மத்துகளுமாய்க்‌ 

குருமருவு சைவலக்‌ குண்டகழி மூடூடக்‌ 
குடைவேறழ மொண்கரத்தால்‌ 

கொங்கபம்பு கொண்டுகொச்‌ இக்கொடி இழித்‌ 
கொண்மூத்‌ துவரம்வீசத்‌ [தமைக்‌ 

கருமருவு வான்‌ மணங்‌ கமழ்‌ துறைகை மாதவன்‌ 
சப்பாணி கொட்டீயருளே 

தண்டமிழ்ச வளஞான பாடியத்‌ தலைவனே 
சப்பாணி கொட்டியருளே. (3) 

வப்புறு லம்க்குழுல்‌ சேஸ்நெடுங்‌ கண்துபிர்‌ . 
வாய்மரைக்‌ கேரங்கருபம்பார்‌ 

வாரணி கனக்கொங்கை மாதர்தங்‌ காலணி 
மணிச்சிலம்‌ பின்‌ முழக்கும்‌ 

அம்டறு கருங்கொண்ட லின்மூழக்‌ கும்வீரர்‌ 
அணிகழன்‌ மூழக்குமழலை 

யார்சிலு மகார்தமார்‌ பணிந்தஜம்‌ படையினோ 
டார்கிண்‌ கஇணியமூழக்கும்‌ 

- நம்பூறு மறச்சாலை யிட்டிசெய்‌ இடுசாலை 
கடனா லைகள்முழக்கும்‌ 

நான்‌ மறை முழக்கமும்‌ தீந்தமிழ்‌ மூழக்கமும்‌ 
நண்ணர௪ வன மேவிடுஞ்‌ 

சம்யுவினை யேபூசை செய்யு இருக்கைகோடு 
௪ப்பாணி கொட்டியருனே 

தண்டமிழ்ச்‌ சிவஞான பாடியத்‌ தலைவனே 
சப்பாணி கொட்டி யருனே. (4A) 

வேறு 

பண்ணிய .மெய்ப்பயன்‌ கெரன்ன விளைக்‌இடு 
போதப்‌। பிருஇனியே 

போற்றித்‌ தாந்த ரெறிப்பயி ரோங்க 

வளர்த்த பசும்புனலே 


358 


எண்ணிய வெவ்வினை யாரணி யத்தை 
எரித்த இருங்கனலே 

இடருறு டரசம யத்துகள்‌ வீய 
எடுத்தெறி யும்வளியே 

பண்ணிய மெய்த்தவ ருள்ளம்‌ நிலாவி 
விரிந்து பயில்வெனியே 

பாலனெ னெஞ்சு பதிந்து பரந்து 
விளங்கு பரஞ்சுடரே 

தண்ணிய அன்புரு வான பெருந்தவ 
கொட்டுக சப்பாணி 

தண்டலை சூழ்புடை கோகழி மாமுனி 
பகொட்டகெ சப்பாணி. 


சப்பாணிப்பருவம்‌ முற்றிற்று 


முத்தப்‌ பருவக்‌ 
கன்னற்‌ படுகித்‌ இலமொடுடைங்‌ 
கழையிற்‌ படுகித்‌ தலமுமழைக்‌ 
கடமாக்‌ கேட்டுத்‌ தரனமுமென்‌ 
கதலித்‌ தரள முங்கொடுளிர்‌ 
உன்னற்‌ கரிதாய்‌ வரும்பொன்னி 
ஓதத்‌ இரைக்கை யாற்குவிக்க 
ஓங்குங்‌ குவட்டின்‌ பெரருப்பேறி 
ஒலிமென்‌ கூந்தல்‌ இறுமியர்தாம்‌ 
பன்னும்‌ விசும்பில்‌ பொலிவுறும்வெண் 
பனிமா மஇியின்‌ கசைமிர்தம்‌ 
பருக கினைத்துத்‌ துணைக்கரத்தால்‌ 
பற்று மருதப்‌ பெருவளமை 
முன்னும்‌ துறைசைப்‌ பெரும்பாஇவாழ்‌ 
முதல்வா முத்தக்‌ தருகவே 
மொழியுந்‌ தவத்துச்‌ இவளுா£ன 
முனிவா முத்தக்‌ தருகவே. 


ஆடுங்‌ கறங்ற்‌ பலயோனி 

அலமர்‌ தழுங்கப்‌ பிறக்திறந்தே 
அல்லற்‌ படுமித்‌ துயர்ரீங்க 

அருமைப்‌ பெருஞ்சா தன நெறிதான்‌ 


(3) 


(A) 


39 


வாடும்‌ புவிவாழ்‌ பவரீதமக்கு 
மன்‌ னுஞ் சரியை முதன்மூன்‌ றும்‌ 
வரப்பெற்‌ றதன்‌ மேல்‌ ஞானமெணும்‌ 
மார்க்கம்‌ நாடிச்‌ சகலகலை 
கூடு ஞானலஞ சாத்திரங்கள்‌ 
கூறும்‌ பொருள்கள்‌ கீழெனவே 
கொண்டு கழித்துச்‌ எவத்தினொடும்‌ 
கூடு மிதுவே எனமொழியு 
மூடுக்‌ தருமக கோகழிவாழ்‌ 
முதல்வா முத்தக்தருகவே 
மொழியும்‌ தவத்‌ துச்‌ சிவஞான 
முனிவா 'முத்தக்தருகவே. (2) 


அண்டர்‌ துஇக்கும்‌ தண்டகநாட்‌ 

டமரும்‌ பழைய னூரவையில்‌ 
அல்லல்‌ புரியு நீலியைக கண்‌ 

டஞ்௪ி ஈடுங்கும்‌ வணிகனுக்கா. 
வண்டு தளிர்ச்செங்‌ கரமனைவி 

மருவி வாழ்கின்‌ னுயிர்க்குறுதி 
வருமே லாவி தஅறப்பமெொன 

வன்னி மூழ்கு மொழிகாத்துக்‌ 
கொண்ட. பெருமை யாலவனக்‌ 

கூத்தர்‌ பாதன்‌ சேர்ந்தவர்‌ தங்‌ 
குலவு வேளாண்‌ மரபினிலங்‌ 

குரித்துச்‌ சைவட்‌ட பொருள்விரிக்கும்‌ 
முண்ட. கச்சேம்‌ தடத்துறைசை 

முதல்வா முத்தக்‌ தருகவே 
மொழியும்‌ தவத்துச்‌ சவளான 

மூனிவா முத்தர்‌ தருகவே. [83 


கொம்மைட்‌ டெறாம்டயோதரமென்‌ 
கூந்தற்‌ கருங்கட்‌ இறுமாதர்‌ 
கூடிக்‌ களித்து விளையாடுங்‌ 
குருரீ லச்செய்‌ குன்‌ நினோளி 
செம்மைப்‌ பொன்னாட்‌ டீ.னிற்பரவச்‌ 
சீதத்‌ தருவிக்‌ நிழன்‌ பேவர்‌ 


40 


தெய்வச்‌ சுரபி பசும்புலெனச்‌ . 

செந்கா வளைக்கும்‌ பமைய்பொழில்வாய்ச்‌ 
அடிமைச்‌ கருட கரகண வம்‌ 

சொல்லச்‌ சுகங்கள்‌ முலைடயி லும்‌ 
தகொன்மைப்‌ பெருள்€ ராவடுதண்்‌ 

துறையில்‌ அமரும்‌ குலயணியே 
மும்மைகத்‌ இபிர மறக்களைக்க 

முதல்வா முத்தக்‌ தருகவே 
மொழியும்‌ தவத்‌ துச்‌ சிவஞான 

மூனிவா முத்தக்‌ தருகவே. 


உருவா மூடம்பே யாமென்றும்‌ 
ஒழிசூ வியமே யாமென்றும்‌ 
உழலும்‌ பொறியே யாமென்றும்‌ 
உரைக்கும்‌ பரியட்‌ ட கமென்றும்‌ 
அருவரம்‌ பிராணக்‌ காலென்‌ ஒழ்‌ 
அழியாப்‌ பிரம மாமன்‌ றும்‌ 
அறைக்த இவற்றின்‌ குழுவென்‌ றும்‌ 
அரற்றி அரற்றி உயிரியல்யை 
மருவா அண்மை உணராது 
மயங்கி பயங்கிட்ட பிணைங்‌இடுபிம்‌ 
மருவார்‌ கலக மறவுதித்த 
மறுவின்‌ மணியே மணிமாடத்‌ 
திருவா வடுதண்‌ அறைமருவு 
செல்வா தருக முத்தமே 
அிவளஞூா னத்துட்‌, பெருகாமச்‌ 
ஓத்தா தருக முத்தமே. 


மூத்தப்புருவம்‌ முற்றிற்று 
வருகைப்‌ பர ரூ 
தேசுற்ற செம்மணி செறித்திழைத்‌ . இடுமாட 
சிகரட்‌ இகளளவிலாத்‌' 
இன கரர்க னேய்ந்துநற்‌ பகலிரவு தெரியாது 
செய்யும்வெயி லான்‌ மயங்கிக்‌ 


'காசற்ற டனுமமைக்‌ காலும்வாய்‌ குவியாது 
கண்மலர்க்‌ இடவுமாம்பல்‌ 


(4) 


(5) 


41 


காதல னுதிப்பவு மயங்கெல ராமலெக்‌ 
காலுமுகி மாகவுமூறும்‌ 
பேசுற்ற பெருவளம்‌ பெறுலிக்‌க ரமசிங்க 
பேரமர்‌ புரத்துதித்தே 
பேணிவரு வேலப்ப தேசிக னருட்படேறு 
பெற்றுச்‌ இறந்தபெரியோய்‌ 
ஏசற்ற சிவஞான மாமுனிவ னேமகழ்ந்‌ 
தேழையேன்‌ முன்‌ வருகவே 
எத்தவரு மேத்துகோ முத்திபுர மேவியுறை 
எந்தம்‌ பிரான்‌ வருகவே. (1) 


பங்கய மெனபட்பொலிவு தங்குவத ஸக்குமிற்‌ 
பஇத்துகான்‌ றசைபலாக்கிற்‌ 

படுவயிர மணியதர வொளிவிழியி னொளியளாய்ப்‌ 
பரவுதலி னாற்குன்‌ நியின்‌ 

பொங்கும்ணி யேய்ப்பப்‌ புலங்தவை துறந்திவை 
புனைக்தனள்‌ எனப்பதைத்துப்‌ 

போற்றியிவை கொள்ளே லெனக்கணவ ருரைசெயப்‌ 
புன்னகை இயற்றுமட வார்‌ 

தங்குமே னிலையினிற்‌ சாளரத்‌ தாடியில்‌ 
சந்திரன்‌ உலாவுமேர்கொள் 

தருவிக்கி ரமசிங்க புரமே உஇத்தநற்‌ 
றண்ணமுத மாசலதியே 

இங்குசிவ ஞானமா பாடியக்‌ கையினொடும்‌ 
ஏழையேன்‌ முன்‌ வருகவே 

எத்தவரு மேத்துகோ முத்திபுர மேவியுறை 
எக்தம்‌ பிரான்‌ வருகவே. (2) 


மாமறையி னோசைஇளி வாசனையி னோதுபுடை 
வாழ்பொழிலி னூடுஃருவும்‌ 

வானுலக மேயதரு வாந்சுகமு மோதுமுறை 
வாய்ப்பப்‌ பயிற்றியிடை யில்‌ 

தூமமென வாழ்முகிலி னால்வருத லறியாது 
தன்‌ னியத்‌ தருவன்‌ வாழுஞ்‌ 

சுகமோடு ஈட்பும்‌இ வாழவுங்‌ இழுமத்‌ 
துணையாக வும்பெருவளக்‌. 


42 


தாமமுூற வாழ்விக்கி ரமசிங்க புரமேவு. 
தாவிலா வேளாண்குலத்‌ 

தகைமைசேர்‌ குலமணித்‌ தீபமாய்‌ அடிமையேன்‌ 
தன்மனத்‌ தவிசமர்ந்தோய்‌ 

ஏமுற வோதுமா பாடியக்‌ கையினொடும்‌ 
ஏழையேன்‌ முன்‌ வருகவே 

எத்தவரும்‌ எத்துகோ மூத்திபுர மேவியுறை 
எந்தம்‌ பிரான்‌ வருகவே, 


வேறு 


திருவார்‌ துறைசைப்‌ பதியமர்தே 
கன்வே லப்பச்‌ செம்மல்தனால்‌ 

தக்கை மூன்று மடைகந்துதவுந்‌ 
திருக்கல்‌ லாடை. யவணிக்துதவம்‌ 

பெருகா னந்தப்‌ பெருங்கடலே 
பிறவிக்‌ கடற்கோர்‌ புணையாகப்‌ 

பிறங்கும்‌ வெண்ணை மெய்கண்டான்‌ 
பேசும்‌ போதந்‌ தனக்குலகோர்‌ 

கருவா தனையில்‌ கழன்‌ றுிவென்‌ 
கழல்சேர்க்‌ இடமா பாடியஞ்சேய்‌ 

கருணைப்‌. பெருக்கே அடியன்‌ மனக்‌ 
கமலம்‌ விரிக்குங்‌ கஇிரொனியே 

கருன்‌ அளிக்குஞ்‌ சவஞானச்‌ 

- செல்வா வருக வருகவே 

சித்தத்‌ இனிக்கும்‌ ஆனக்தத்‌ 
கேனே வருக வருகவே. 


கோனே வருக களங்கமிலாக்‌ 
குலமா மஇயே வருகஅருட்‌ 
குன்றே வருக மெய்ஞ்ஞான 
குருவே வருக சிவன்கழலே 
ஆனா தறிவோய்‌ வருகளன 
தையா வருக என தாவிக்‌ 
கரசே வருக சிவஞானம்‌ 
அளித்திங்‌ கடமை கொண்டெனையும்‌ 
தானார்‌ தகைசெய்‌ வோய்வருக 
தவத்தோர்‌ புகழுந்‌ தவவருக. 


இ 


(4) 


58 


குவிக்‌ கிரம சிங்க பரந்‌ 

தனில்வே ளாண்தொல்‌ குலத்துஇத்த 
மேனே வருக சிவஞான 

செல்வா வருக வருகவே 
சித்தத்‌ தினிக்கும்‌ ஆனந்தத்‌ 

தேனே வருக வருகவே, 


வருகைப்பருவம்‌ முற்றிற்று: 


அப்‌ புலிப்‌ பருவம்‌ 


அம்பர்‌ தோன்ஜலா லமுதகலை யுடைமையால்‌ 
அகல்தரை யைத்தமுவலால்‌ 

அங்கால யுடைமையா லவணியோர்‌ புகழ தலால்‌ 
அரியென்‌ று யிலகிவரலால்‌ 

பம்புமதி யோனெனப்‌ படுதலா லணியுறும்‌ 
படடிடுபேல்‌ நுடைமையதனால்‌ 

பரண்‌ காமெளாக்‌ கோடலா லொப்புமை 
பரித்தனை வெனத்தவனிவன்‌ 

இம்பரினி லாடுதற்‌ கெண்ணிவா வாவென்‌ 
திணைக்கரம காலழைத்தான்‌ 

இத்தருண நீபெற்ற ஈற்றவப்‌ பயனலால்‌' 
இல்லையிஃ துண்மைவிரைவாய்‌ 

அம்பணியு மண்ணலை யநிக்தசிவ ஞானியினொ 
டம்புலீ யாட. வஹாவே, 

அழகுமலி கோகழிச்‌ சிவஞான முனிவனே 
டம்புலீ யாட வாவே. 


பாதம்‌ யோனெனப்‌ படுவை£ நிறைமதிப்‌ 
பண்ணவ னிவன்‌ குறைகலைப்‌ 

பண்புளாய்‌ நீயிவன்‌ நிறைகலையி னுடல்‌ 
படுகளங்‌] கொண்டையைகீ , 

இதுறு களங்கமரு வுதலிலாத்‌ தவனிவன்‌ 
தெரிவையர்‌ மயற்போக 

தேரினவை யில்பரம யோகியிவ னெட்டுணைச்‌ 
செய்தியினு மொப்புமையிலாய்‌ 


6) 


(1) 


ஓஇலுனை ,யோர்பொருட்‌ டாயழைத்‌ இடுகருணை 
ஒல்லென்‌ .வுணர்ந்துமுன்‌ செய்‌ 

உத்தமப்‌ பயனலாற்‌ பிறிதிலை யெனத்தெளிக்‌ 
துன்முக மறந்துவிரைவாய்‌ 

ஆடு வீறிலா வம்டொரு ளஞூணர்ந்தவனொ 
டம்புலீ யாடவாவே 

அழகுமலி கோகழிச்‌ சிவஞான முனிவனோ 


டம்புலீ யாடவாவே. (2! 


மூன்றைந்‌ இரண்டனுரு பிற்றுயில்‌ முராரிதன்‌ 
முடியின்‌ மே லடிவைத்துமுன்‌ 

முறைமையில்‌ தீக்கைசெய்‌ தருள்முனிவ னாமென 
முயங்குமிவ னைப்பெறுஇயேல்‌ 

கரன்‌ ஐவேங்‌ கொடுவிடட்டபகுவாயி னரவுணைக்‌ 
கண்டுபற்‌ ருதகலவுங்‌ 

கருணைசெய்‌ குவனுட.ற்‌ படுமாசு நீக்குவன்‌ 
கலையென்‌ றும்‌ நிலவவருள்‌ வன்‌ 

தோன்‌ றுகுர வன்பன்னி யைப்புணர்ந்‌ இடுதலால்‌ 
துலைவிலா மாபாதகத்‌ 

துகளறுத்‌ தெண்ணியவை யாவையு மளிப்புனித்‌ 
தூயவற்‌ கரியதெவைகாண்‌ 

ஆன்‌ றவ ஞானபோ தப்டொருள்‌ விரித்தவனணொ 
டம்புலீ யாடவாவே 

அழகுமலி கோகழிச்‌ சிவஞான முனிவனே 
டம்புலீ யாட வரவே. . (8) 


உள்ளமாங்‌ கானகத்‌ தைட்பசி செய்கையா 
யுற்றசெடி யாவும்வெட்டி 

உயர்வுறும்‌ பத்தியெனும்‌ அலமதா வுழுதுக்‌ 
கூறுமன்‌ பு நீர்பரய்ச்சிடுப 

எள்ளு.தலி லாச்‌வெம தாகும்விகை யூன்‌ நிவே : 
றிணையற்ற வெஞானமரம்‌ . 

எழிலுறும்‌ டைங்கூழை யினிமையெற வேவளர்த்‌ 
தெங்காளு மிடர்விணைக்குக்‌. 

தன்ளுறும்‌ மஞ்ஞான மாங்களை களைம்‌துரற்‌ 
சாயுச்சி யப்ப தவியரய்ச்‌ 


சாற்றுபல னைக்கொண்டு பேன்‌ அமுதுணக்‌. 
தான்‌ நினைப்‌ பினுமீகுவான்‌ 

அள்ளலம்‌ பணைகள்சூழ்‌ துறைசைமா தவனிவனொ 
டம்புலீ யாடவாவே 

அழகுமலி கோகழிச்‌ சிவஞான முனிவனோ 
டம்புலீ யாட வாவே. (த) 


செற்றமில னென்றேணிச்‌ றுபோது தாழ்த்இயேல்‌ 
தீமையன விலவென்‌ நியான்‌ 

செப்பிடவும்‌ வேண்டுமோ தேவர்கோ வேயிதைத்‌ 
தெற்றென வுணர்த்தும றிவாய்‌ 

கற்றையஞ்‌ சடைமுடிக்‌ கண்ணுதற்‌ இனியனாங்‌ 
காரண முணர்ந்இலாய்கொல்‌ 

கருதிலிவன்‌ வாவென விளித்தும்வா ராமைஅக்‌ 
காமாரி சற்றறியுமேல்‌ 

உற்றநின்‌ மாதுலற்‌ பெற்றசா பட்புணர 
உனைவிலக்‌ இடுவனந்தோ 

ஒல்லெனக்‌ கலையெலாக்‌ தேய்க்துவீ ணுகுவை 
உரைத்தனன்‌ இனித்தாழ்த்திடேல்‌ 

அற்றமிகு மைந்தவித்‌ தான்‌ றவ ஞானியினொ 
டம்புலீ யாடவாவே 

அழகுமலி கோகழிச்‌ சிவஞான முனிவனோ 
டம்புலீ யாடவாவே. (5) 


அம்புலிப்பருவம்‌ முற்றிற்று: 


கிற்றிற்‌ பருவம்‌ 


பங்கப்‌ பழனத்‌ துறுக்வாளை 

பகட்டே. ரெழுந்து மேதிமூலை 
பால்கான்‌ நிடக்கன்‌ றெனமோகதிப்‌: 

... பைங்காய்க்‌ கமுகின்‌ குலைசாடித்‌ 

தெங்கின்‌ குலையில்‌ தாயுதிர்த்துத்‌ 

தீ்தேன்‌ வருக்கைக்‌ கனிகழித்துத்‌ 
திளைத்து மீண்டு மதிதடவித்‌ 

இரைத்துக்‌. கணத்து னடுக்களெலாம்‌ 


46 


பொங்கப்‌ புவியி லுதநியொரீ இப்‌ 
யோய்பா வண்ட முகட தனைப்‌ 
புடைத்துத்‌ இறந்து வான இயற்‌ 
பொற்ப வாடி விளையாடும்‌ 
திங்கள்‌ துருமத்‌ துறைசைககர்த்‌ 
தேவா இற்றில்‌ சதையேலே 
சிவளூா னத்தின்‌ இறம்பெருக்குளு 
செல்வா இற்றில்‌ இததையேயூல, (1) 


கோவே அழித்து விளையாடுங்‌ 
கொள்கை யுளத்துக்‌ கொண்டனையேல்‌ 
குறையா தடியேன்‌ றனைவருத்துங்‌ 
கொடுமா வறுமை தனையழிக்க 
மூவா மற்செட்‌ பினிற்களிம்டாய்‌ 
மூயங்கி யாட யேன்‌ றனைவருத்தும்‌ 
மூல மலத்தை யறவழிக்க 
மோக மழிக்க முனிவழிக்க 
தாவே யுறும்யா னெனதென்ணும்‌ 
. தருக்கை யழிக்க இவையழித்த 
த்கையா முனக்கு வாலுகத்தால்‌ . 
சமைத்த இச்சிற்‌ நிலையழிக்இன்‌ 
“தேவே யெய்தும்‌ புகழமுளதோ 
சிறியேளஞு சிற்றில்‌ கதையேலே 
இவஞா னத்தின்‌ இறம்பெருக்குஞ்‌ 
செல்வா இற்றில்‌ என்‌ தயேலே, (2) 


சகனத்‌ தட வா வியின்‌ முளைத்துத்‌ 
தகைசால்‌ காள மோன்‌ நிலிரு 
தண்டா. எரைமெட்‌ உலராத 
தடையா வதன மஇயமெனக்‌ 
ககனத்‌ துறுமேன்‌ நறெணித்தன து, 
கதிரால்‌ வதன மதிக்கஇிரைக்‌ 
கவர்ந்தப்‌ கொளிசெய்‌ தலர்த்தமனக்‌ 
கலிப்பால்‌ தழுவ லெனப்பணியின்‌ 
பகரற்‌ கரிதரய்ப்‌ படுமணிகள்‌. 
ப்லகொண் டியற்றும்‌. பதக்கமூலைப்‌ 


47 


பரப்பிற்‌ புரளும்‌ இருமடவார்‌ 
பயில்கம்‌ துகவாட்‌ டயர்வளத்தில்‌ 
சிகரட்‌ பன்மா ளிகைத்துறைசைத்‌ 
தேவா சிற்றில்‌ அதையேலே 
வெஞா னத்தின்‌ இறம்பெருக்குள்‌ 
செல்வா சிற்றில்‌ சதையேலே, 


பேசுந்‌ தன்மாத்‌ இரைகளைந்தும்‌ 
பிறங்கு மனமா இகன்மூன்‌ லும்‌ 
பிணைத்துட்‌ புரிய. ட கச சிற்றில்‌ 
பேணிக்‌ சிதைத்தங்‌ காணவமாம்‌ 
மாசு கழித்துச்‌ சவொனக்தம்‌ 
மருவித்‌ இரும்பாப்‌ பெருவாழ்வை 
வணங்கு மடியார்க்‌ கருள் பெருஞ்சீர்‌ 
வள்ளா லியே மணலியற்றிக்‌ 
கூச காணு முணர்வுமிலாக்‌ 
குழுவிற்‌ சறியே மாடுறுமிக்‌ 
கொள்கை யுறுஞ்சுற்‌ நிலையழிப்பின்‌ 
கொள்ளக்‌ கடட்ப தொன்‌ நிலையால்‌ 
தேடல்‌ இகழ்நீற்‌ >றொனித்துறைசைத்‌ 
தேவா இற்றில்‌ சதையேலே 
சிவஞா னத்தின்‌ இறம்பெருக்குளு 
செல்வா இற்றில்‌ அதையேலே. 


'சேலிற்‌ பிறழும்‌ தடங்கண்ணார்‌ 

இளைக்குங்‌ காமக்‌ கலவியினில்‌ 
செட்டு காதற்‌ சுவைகனிந்த 

தளஞுசொற்‌ பகற்கிள்‌ ளைகள்புகலச்‌ 
சாலத்‌ அறுகாண்‌ கொடுகரத்தால்‌ 

தம்வாய்‌ புதைக்கும்‌ இருமட வரர்‌ 
தகைசால்‌ வதன மஇியமெனணச்‌. 

சாரக்‌ கரும்பாம்‌ தளைவெருட்‌ 
மாலிற்‌ படுக்குஞ்‌ சாயலினால்‌ 

வளங்கூர்‌ தருமே னிலைக்கொடிகள்‌ 
மாகத்‌ தரிவை யகப்புரவி 

வாவிச்‌ செலச்செய்‌ யுறும்வனங்பில்‌ 


(8) 


(4) 


48 


லத்‌ தவர்போற்‌ நிடுந்துறைசைத்‌ 
தேவா இற்றில்‌ சிதையேலே 
இவளா. னத்தின்‌ இறம்பெருக்குள்‌ 
செல்வா சிற்றில்‌ எதையேலே. (5) 


ஒற்றிற்பகுவம்‌ முற்றிற்று 
சுிறுபறைப்‌ பருவம்‌ 


இங்கணி மிகுந்தொளிரு மங்கையரை யெய்தியவ 
ரின்‌ புறப்‌ புணருமதுவே 

ஏய்நஇடட்டபடுமுத்து யென்றும்‌ சுவர்க்கமே 
இணையிலா முத்தியென்‌ றும்‌ 

துங்கமுற வைம்‌துகட்‌ தங்கெடுதல்‌ முத்தியெண்‌ 
தூயகுண மருவல்முத்‌இ 

- தோன்‌ றறிலி லாதுகற்‌ போலக்‌ இடத்தலே 
தோய்முத்து என்றுமருளாம்‌ 

பங்கமற யானென தெனுஞ்செருக்‌ கறுதலே 
படுமுத்து என்‌ றுமருளும்‌ 

பண்பிலார்க்‌ குசவன்‌ றன்னடிப்‌ பேற்றினைப்‌ 
பன்னிடு முழக்காமெனச்‌ 

செங்கமல வாவிபுடை சூழ்துறைசை நாயகன்‌ 
சிறுபறை முழக்கவயெருளே 

சிவஞான போதநூற்‌ பொருள்விரித்‌ கருள்‌ தவன்‌ 
சிறுபறை முழக்கியருளே. (1) 


ஒப்பரிய நால்வர்தமி ழோதுறு முழக்கமும்‌ 
ஒங்குசித்‌ தாந்த கெறியே 

ஓய்விலா தோதுதூற்‌ பொருள்விரித்‌ இடுகுமுவி 
ஜாடுதோன்‌ நிடுமுழக்கும்‌ 

செப்பரிய வேதாக மப்பெரு முழக்கமும்‌ 
தெகறும்‌ புலவர்டஈடுக்‌ 

தீங்கரும்‌ பென்னமது ரம்பெருஇ யணிவேலாளஞ்‌ 
சே்ந்துடமா துறையுடைத்தாய்த்‌ 

தப்பு தலி லாதகற்‌ டாவிரித்‌ துட்பொருள்‌ 
தரூம்பெரு முழக்கும்‌ அடியர்‌ 

தாவிலா தோதுமுக்‌ காலுமா லயமுறீஇத்‌ 
தாகேழுட்ட பிடுமரகொலித்‌ 


49 


திப்பிய முழக்கமும்‌ அறாத துறைசை நாயகன்‌ 
சிறுபறை முழக்கியருளே 

சிவஞான போதநூற்‌ பொருள்விரித்‌ தருள்தவன்‌ 
சிறுபறை முழக்கயருளே. 


மூலமுத லாகவுறு மாதலங்‌ கமலமதன்‌ 
மூர்த்தியா றையுமோர்ந்தபின்‌ 

முூறைமையிற்‌ காலிரண்‌ டொன்றுற அங்கக. 
மூளைத்தமூக்‌ கனலெழுப்பி 

ஏலமுச்‌ எக்‌இவட்‌ உத்னைட னங்கண்‌ 
டிறைஞ்சியங்‌ கெழுலெம்பின்‌ 

இன்னிசை முழக்கது மடுக்கமகிழ்‌ வாரஃ 
தெமக்கரி துனக்கரத்தால்‌ 

சாலவு முழக்குபறை யோதவோலி கேட்கத்‌ 
தகும்பரி வடைந்தனமதால்‌ 

தண்ணருட்‌ குன்றமே நின்‌ தளிரீக்‌ காமுறத்‌ 
தமியமா னந்தமடையச்‌ 

சிலமுடை, யோர்புகழ்‌ இருத்துறைசை நாயகன்‌ 
சிறுபறை முழக்யெருளே 

சிவஞான போதநாற்‌ பொருள்விரித்‌ தருள்‌ தவன்‌ 
சிறுபறை முழக்யெருளே. 


உருவமாய்‌ அருவமாய்‌ உருவருவ மரயவற்‌ 
நறோங்குசித்‌ தாந்கரெறியாம்‌ 

உன்னரிய வேதா கமக்கருத்‌ தைக்கடக்‌ 
தொளிருமா னக்தவோளியாய்ப்‌ 

பெருமருவு சத்தியாற்‌ பேணுதனு கரணாதி 
பேதுறடமணுக்களுக்காப்‌ 

டெரிதுங்‌ கொடுத்தளித்‌ தழிவிலா வாழ்வுமருள்‌ 
பிறையையணி கடவுளையலால்‌ 

கருவிற்‌ பிறக்குறக்‌ துழல்சிறிய தேவரைக்‌ 
கர்த்தரென்‌ நறிவிழக்து 

சுண்ட்யொடு பூதிவெஸ்‌ இருநீ நிகழ்ந்‌ துஇரி 
கயவர்வா யறைவதேய்ப்பத்‌ 

இருவிற்‌ பொலிக்தணி பிகுந்துறைசை நாயகன்‌ 
சிறுடறை முழக்கியருளே 

சிவஞான போததூல்‌ பொருள்விரித்‌ கருள்‌ தவன்‌ 
சிறுபறை முழக்கெருளே. 


6 


(3) 


(42 


12114 


பற்றற்ற மனமாரும்‌ உத்தமாக்‌ கத்யம்‌ 
பரிந்தரு ளிருஞ்சுடர தாய்ப்‌ 

யரவையில்‌ துயில்வோ னருங்கமல மீடனாம்‌ 
பண்ணவர்‌ : தமக்குமரிதாய்‌ 

உற்றிடு பெருங்கருணை வாரியா மண்ணலே 
உலகமா னிடர்யாவரும்‌ 

ஊனவிழி யாற்கண்‌ டிறைஞ்சிப்‌ பிறப்பென்னும்‌ 
உவரியத னைக்கடந்தே 

மற்றுநற்‌ றிருவடிக்‌ கரையடைய அருளினால்‌ 
மாண்புறக்‌ கொண்டவடிவே 

மன்‌ னுமிஃ தாமென மதித்துனை யடைந்தனம்‌ 
மறேலிவை யெமக்குவிழைவாஞ்‌ 

செற்றமத லாத்தவ ருறுந்துறைசை நாயகன்‌ 
சிறுபறை முழக்கியருளே 

சிவஞான போதநூற்‌ பொருள்விரித்‌ தருள்‌ தவன்‌ 
சிறுபறை முழக்யெருளே. (5) 


சிறுபறைப்பருவம்‌ முற்றிற்று 


சிறுகேர்ப்‌ பருவம்‌ 


விண்ணா டுறும்பெரு மணிக்குல மிழைத்துமிளிர்‌ 
மேயமா ளிகையமேல்வ்யின்‌ 

மின்னனார்‌ தங்கணவ ரோடூடி ரீத்தெறி 
மிகும்பொனா பரணமெல்லாம்‌ 

தண்ணார்‌ பனிப்பகைவ னுறையிரத மதனைத்‌ 
தடைப்படுத்‌ இயதுமல்லால்‌ 

“தங்கதிரி னலவன்‌ சவிகெட்டு மாழ்டைத்‌ 
தாம்புரி வளம்‌திகழ்தருங்‌ 

கண்ண்யி ரக்க்டவு ளோடயனு பாலுமனு 
தினமுமன தற்க்ருதுறுங்‌ 

கருணைய்ங்‌ கடல்‌்௩ம௪ வாயதே கன ருள்‌: 
கனிந்தவடி யார்குழுவொடும்‌ 

இண்ணமுற வாழுமர சூர்ப்பஇிச்‌ செல்வனே 
ஈறுதே ருருட்டியருளே 

சிவஞான தேவந்ற்‌ றவஞான பேர்த்னே 
சிறுதே ருருட்டியருளே. ய) 


51 


டொங்குமூழு மஇயுமரோ கணிமானைவி தன்னொடும்‌ 
புல்லியா னந்தமுறலும்‌ 

பொற்புடைய எனைமனை வியரய அயங்கியேோ 
புந்திநைம்‌ தொன்‌ றுகூடித்‌ 

தங்குதனு மேய்ப்பமூக்‌ கஇற்புலாக்‌ கணியது 
தயங்கவுங்‌ கந்தரத்தே 

தாலிலா வாரமணி மாலைக விலங்கவம்‌ 
தமனியக்‌ இரிய கென்றே g 

இங்குளோ ரெண்ணக்‌ கஇர்த்துப்‌ பருத்த௩ல்‌ 
லிளமுலையி னாரதரமே . 

இன்றோண்டை யென்‌ றுசூ மரியினைக்‌ கையினில்‌ 
இலங்குமல ரால்விலக்குந்‌ 

இங்கள்முக மாதரணி தங்குகோ கழிகாத 
சிறுதே ருருட்டியருளே 

சிவஞான தேவரற்‌ றவஞான போதனே 
சிறுதே ருருட்டியருளே. (2) 

பம்பிமணி மங்குல்தவழ்‌ வெண்கொடி வீணார்௩தி 
பரிப்பவம்‌ மைத்தடிப்பே 

படுவாளை மீனுகளு வதையொத்த மாளிகைப்‌ 
பந்திகூழம்‌ மேனிலையினில்‌ 

கம்பையந்‌ தந்‌ைதக்‌ கனத்தைச்‌ இனத்டுதழுங்‌ 
கண்டபிடை யைம்பாலுடைக்‌ 

கன்னியர்த மின்னுயிர்‌ காதல ரொடுந்தழீஇக்‌ 

._ கண்படச்‌ சாளரத்தே 

யும்பசுங்‌ கரணத்‌ துவாமதி தனைத்தோழி 
யொளிவிருக்‌ தொன்‌ றகோக்கும்‌ 

- ஒண்மூக மெனத்தழுவ லுற்றகை யெடுத்துமுகம்‌ 
ஒல்லென மறைத்துகாணளு 

செழ்பசு மனத்தடிய ரேத்துமர சூச்த்தலைவ 
சிறுதே ருருட்டியருளே 

சிவஞான தேவஈ௩ற்‌ றவஞான போதனே 
சிறுதே ரூருட்டியருளே. (3) 

அறியாமை யறிவெனு மிரண்டையு மகற்றியே 

்‌ அறிவின றி வருளினாலே 


அறியா தறிந்ததை அகத்தே முறைப்படி 
அமைத்துமப்‌ பொருளிடத்தே 


‘52 


நெறியாகு மன்‌ புவைத்‌ தற்றவந்‌ தக்கரண 
நேசம்விட்‌ டேயடங்கி 

நின்‌ நிடுதி யென்‌ றுவே லப்பதே சிகனருள 
கின்‌ றுமந்‌ நெறியிலேயே 

பிரியாத சிவனும்‌ பிரிக்துதோன்‌ நிப்பேத 
பிரபஞ்ச முக்தானதாம்‌ 

பெற்றியுக்‌ தோன்‌ நியிவை யாவுமல வாகப்‌ 
பிறங்கனு பவமுறுஞ்சீர்த்‌ 

திறமேவு கோமுத்தி புரமேவு செல்வனே 
இறுதே ருருட்டியருளே 

இவஞான தேவரற்‌ றவஞான போதனே 
இறுதே ருருட்டியருளே. (4) 


கருமருவு கன்‌ மவொப்‌ டருளிமுப்‌ டொருளுண்மை 
காட்டியத்‌ துவிதநிலையிற்‌ 

கருதிலொன்‌ ராயும்வே றாயுமுட னாயுங்‌ 
கலந்தமை யுணர்த்தியாளும்‌ 

பெருமருவு ஞானகுரு நாதனென்‌ றுன்னைமெய்ப்‌ 
பெற்றியோர்‌ பாடநாயேன்‌ 

பேரவாத்‌ தூண்டத்‌ துஇக்குமிப்‌ பாவுநீ 
பெற்றருள்வை எத்துணையெனில்‌ 

.அருண்மருவு 8மோழிந்‌ தருள்கவியின்‌ வழுவிலா 
கான்‌ றசொல்‌ லோடுசேர்த்தங்‌ 

கவையமைத்‌ திட்ட சொல்‌ லும்பிணைத்‌ தருளலா 
லாமெனத்‌ தேறினேன்‌ காண்‌ 

இருமருவு கோமுத்‌தி புரமேவு செல்வனே 
றுதே ருருட்டியருளே 

சிவஞான தேவ௩ற்‌ றவஞான போதனே 
சிறுதே ருருட்டியருளே. (5) 


சிறுதேர்ப்பகுவம்‌ முற்றிற்று 


53 
வாழ்த்து 

பாங்குபெறு வேதநெறி சைவநெறி வாழ்கஎம்‌ 
பவமெலாம்‌ நீக்ககொளும்‌ 

பரிவினோ டருள்‌ தறைசை ஞானமுனி வரனிரு 
பதாம்புயத்‌ துணையும்வாழ்க 

ஓங்குபுக மார்திருத்‌ துறைசையா இனமும்‌ 
உவக்தென்றும்‌ வாழ்கஅடியேம்‌ 

ஒப்பிலா ஞானகுரு வாகுமுத்‌ தையனருள்‌ 
உபயபத கமலம்வாழ்க 

தங்கடைவு றாச்சைவ சித்தாந்த வள்ளலாம்‌ 
தேவைககர்‌ வாழ்வைசியச்‌ 

செம்மலாம்‌ ராமரா தப்பெயர்கொள்‌ சீமான்‌ 
இறக்கம்‌ காளும்வாழ்க 

நீங்கரிய தாகவித்‌ தமிழச்‌ னேற்றியே 
கிலவுமழ கப்பவள்ளல்‌ 

நிறைசெல்வ மோடுசற்‌ புத்திரப்‌ பேறுற்று 
நீடூழி வாழ்கமாதோ. 


ஸ்ரீ மெய்கண்டதேவர்‌ இருவடி வாழ்க 


ஸ்ரீ சவஞானசவாமிகள்‌ வாழத்து 


(வித்துவான்‌ மூ. ரா. கந்தசாமிப்பிள்ளை இயற்றியது) 
கற 


தென்றல்‌ மணங்கமழ்‌ செந்தமிழ்ப்‌ பொதியம்‌ 
சேர்ந்தொளிர்‌ ்கைவே ளாண்குலம்‌ உயர 
அன்பொடு ஈல்விருக்‌ தாற்றுதல்‌ ஓவா 
ஆனந்தக்‌ கூத்தனார்‌ அம்மயில்‌ தேவி 
என்‌ றிவர்‌ செய்தவத்‌ தால்வரு விளக்கே 
இளமையில்‌ துறவறம்‌ ஏற்றனை உளத்தே 
மன்‌ றவா ணன்கழல்‌ வாழ்த்திடு துறைகை 
வளர்வெ ஞானமா தவமுனி மணியே. (1) 


க 


கண்ணெனுளு சைவழார்‌ கலைத்தமிழ்க்‌ கடலே 
கவின்‌கொளும்‌ அக்கடல்‌ தோய்ந்திடும்‌ அமுதே 
எண்ணரும்‌ இலக்கிய இலக்கண நூலோ 
டிசைபெறு பாடியம்‌ ஆகும்கின்‌ நூலே 
மண்ணவர்‌ அறிவிலா கோய்க்கொரு மருந்தே 
வடமொழி தென்மொழி மதிவளர்‌ ஒளியே 
தண்ணெனுக்‌ தமிழ்க்கவி மாலைலிற்‌ கணிவேம்‌ 
தமிழ்ச்சுவை ம&ழ்ச்‌ சியால்‌ தரித்தருள்‌ 'குவையே. 


சிங்கைப்‌ பக்கம்‌ 


(வித்துவான்‌ இரு. ௮. வீரபாகுப்பிள்ளை இயற்றியது) 


| ff .] 


வேத மொடுகல்‌ லாக மத்துறை 
யாவும்‌ முற்றிய வித்தகன்‌ 
சத மாருதம்‌ வந்து வந்து 
புகுஞ்சிங்‌ கைப்பதி மேயவன்‌ 
நாதன்‌ பொன்னடி. நாளும்‌ ஏத்‌இப்‌ 
புகழ்ந்து பாடுவம்‌ பலவிர்காள்‌ 
எத மரயின நீங்கு நன்னெறி 
எய்து வம்‌இது இண்ணமே, (1) 


பொன்னங்‌ குன்‌ றி லிழியும்‌ தண்பொரு 
கைப்பெ ருந்துறைப்‌ பாங்கரில்‌ 
அன்னங்‌ கண்படுக்‌ குந்தண்‌ பொய்கை 
அணிசெய்‌ யுஞ்சிங்கை நாயகன்‌ 
பன்னு டைந்தமிழ்ப்‌ புலவிர்‌ கானவன்‌ 
பாத தாமரை பாடுவம்‌ 
-முண்ணி யலலம்‌ யாவும்‌ ஈம்மவர்‌ 
முற்ற மேவந்து முற்றவே. (2) 


இலமெ னும்முரை எவ்வ மாக்கொள் 
இசையி னார்பயில்‌ சிங்கையில்‌ 

குலவி வந்துமும்‌ நான்கு மாணவர்க்‌ 
குய்த்துரைக்குங்‌ குருமணி 


55 


இலவு காத்த இளியெ னச்செல்வர்‌. 
£  இல்லங்‌ காத்த பலவிர்காள்‌ 
நிலவு மாணடி. வாழ்த்து வம்வளை 
நிலவு நன்னிதி நேரவே. (8) 


வம்மின்‌ வம்மின்‌ புலவிர்‌ காளென்றன்‌ 
வாயு ரையொன் று கேண்பமினோ 
இம்மி யுங்கடை யாது செல்வர்ப்‌ 
புகழ்ந்த பிமன ஸமோடுநீர்‌ 
செம்மை யின்‌ றித்‌ இரிதர்‌ வீர்சிங்கைச்‌ 
சேவ கன்னட, வாழ்த்தினால்‌ - 
இம்மை யோடுகல்‌ லம்மை யும்நமக்‌ 


இன்ப வாழ்க்கை இசையுமே. (4) 


எல்லை யற்ற இருமொ ழிக்கடல்‌ 
எல்லை கண்ட. இசையினன்‌ " 
முல்லை பூக்தொளிர்‌ கொல்லை சூழ்செழுஞ்‌ 
இங்கை யின்முக்க ளாலிங்கன்‌ 
எல்லை யில்வளக்‌ கோக மிக்கு 
ரல்ல வன்னென நின்‌ றவன்‌ 
நல்ல டித் துணை பாடி வாழ்த்தப்‌ 
புலவிர்‌ கான்ஈன்மை ஈண்ணுமே. (5) 


பூசு சாந்தமும்‌ நீற தாக்கொளும்‌ 
புண்ணி யன் புகழ்க்‌ குன்‌ நினன்‌ 
ஆசு நீங்குதொல்‌ காப்பியத்தின்‌ 
்‌ உரைகெ ளித்த அழுகினண்‌ 
பேசு ஈற்றமிழ்ட்‌ பலவர்க்‌ கோரி வரம்‌ 
பாம்டெடருநங்தகை பலலிர்க்ர்ன்‌ 
தேசு லரமலரீப்‌ பாதம்‌ பாடுவம்‌ 
இமை யாயின தீரவே. ்‌ (6) 


தமிழ ஈன்‌ முனி யருள வந்தொரு 
தண்ட... பிழ்ச்வ ஞான நூற்‌ 

கமிற்த மன்னற்‌ றுரையும்‌ பாடிய 
வுரையும்‌ ஒக்க அருள்பவன்‌ 


இமிழ்க டல்வரைப்‌ பிற்ற மிழகத்‌ 
தெய்து நல்லிசைப்‌ புலவிர்காள்‌ 

உமிழ்க ருமலர்ப்‌ பாதம்‌ பாடுவம்‌ 
ஒல்லை மேலுல காளவே. 


கள்ள ரூமலர்க்‌ கொன்றை யானடி 
காத வித்த கருத்இனன்‌ 

தெள்ளு தீந்தமிழ்ச்‌ எத்தி யார்க்கொரு 
தீவி யவுரை செய்தவன்‌ 

பன்ன நீர்ச்சுனை சூழ்ந்த சங்கைப்‌ 
பதிய மர்க்தகற்‌ பாவலன்‌ 

வள்சால்‌ மாண்டி பாடி யுய்வம்‌ 
புலவர்‌ காளிங்கு வம்மினே. 


கொம்ப சிற்குயில்‌ கூவ பாமயில்‌ 
ஆலு காஞ்சிக்‌ கொருமுதற்‌ 

பம்பு ஏர்த்இப்‌ புராண மின்‌ றமிழ்‌ ' 
டாடி யீந்தது மன்‌ றியே 

வம்பு காள்மலர்த்‌ தேனிற்‌ பாடல்‌ 
பலவ மங்னென்‌ புலவிர்காள்‌ 

செம்பொற்‌ சேவடி ஏத்து வம்பிற 
விக்க டற்கரை சேரவே. 


இன்னும்‌ தன்னடி போற்று வார்கட்‌ 
கருங்கல்‌ விப்பயன்‌ எய்தவே 

மண்ணு தர்க்க பொழிடெடயர்ப்பும்‌ 
உரையும்‌ மாண இயற்றியே 

மின்னு வார்சடைக்‌ கோக ழமிப்பெரு 
மான்‌ ம லர்ப்பதம்‌ மேயவன்‌ 

பொன்ன டித்துணை பாட. வம்மின்‌ 

24. புலவிர்‌ காள்புன்மை பாறவே. 


(7) 


(8) 


(9) 


(10) 


57 


ஸீ மாதவச்‌ சிவஞானசுவாமிகள்‌ நான்மணிமாலை 


(ஆற்றூர்‌ &. 7. இராமலிங்கம்பிள்ளை இயற்றியது ) 
TT 


காப்பு 
போரினை வெண்பா 


தேன்மணக்குஞ்‌ ங்கைச்‌ சிவஞான மாதவர்க்கு 

கான்‌ மணித்தார்‌ சூட்டி ஈலமூறுவேன்‌ - மேன்யையுறும்‌ 
ஆம்பல்‌ முகத்தான்‌ அடிமலரில்‌ சொன்‌ மலர்கள்‌ 
சோம்பலின்‌ றி நாளும்‌ சொரிந்து. 


நூல்‌ 
பேரிசை வெண்பா 


சர்தரு பாண்டித்‌ இருநாட்டில்‌ தென்பொதிகை 

ஏர்தரு சாரலின்‌ கண்‌ எவ்வமறு - நீர்தரு 

பாவநா சப்பதியின்‌ பாங்க ரவதரித்தான்‌ 

தேவசிவ ஞானமுனி தேர்‌. (1) 


கட்டளைக்‌ கலித்துறை 
தேரும்‌ புலமையிங்‌ கோரேரழ்‌ தலைமுறை சித்திபெறக்‌ 
கூரும்‌ வரங்குட மாமுனி பாற்பெறு கோதறுநற்‌ 
பேரும்‌ புகழும்‌ படைத்தவே ளாளர்‌ பெருங்குலத்தில்‌ 
யாரும்‌ பிழைக்கவம்‌ தான்‌ எவ ஞான எழில்மூனியே. (2) 


விருத்தம்‌ 
முனிவர்‌க கமுத மன்பால்‌ முகமலர்க்‌ தூட்டா நின்ற 
பனிமலர்க கோதை கற்பிற்‌ பகரரு வடமீ னன்னாள்‌ 
கனியினு மினிய தஞ்சொழ்‌ கார்மயி லம்மை யீன்ற 
௩னிசவ ஞான யோக நாதர்தாள்‌ வழுத்து வோமே. (9) 


அகவல்‌ 


-வழுத்துதற்‌ கரிய மாடெருள்‌ு சைவம்‌ 
பழுத்தொளிர்‌ மேன்மைப்‌ டழும்பரை அதனில்‌ 
செல்வங்‌ கல்வி செறிக்தர னடிக்கே 
மல்‌ ய பத்தி வளம்பெற வோங்கப்‌ 
பொடி யணிக்‌ தக்க மணிடழீனக்‌ இலகு* 
அடியார்‌ மாட்டு மன்டமிக்‌ செய்திக்‌ 
காண்டொறு மவரைக்‌ கணக்கிலா னக்தம்‌ 
பூண்டுகின்‌ ராடும்‌ பொற்பமைக்‌ தனரால்‌ 
அனங்தக்‌ கூத்த ரெனப்பெய ரணிந்து 
மோனம்‌ இயானம்‌ மூறையே பயின்று 
வந்தவே ளான மரபின்‌ சிரோமணி 
சுக்தரட்டபுனிதர்‌ தோன்பரு வியமயில்‌ 
அம்மைதன்‌ சுதனா யவதரித்‌ இன்‌ வோர்‌ 
இம்மையின்‌ முக்களா விங்கரேன்‌ றருமைப்‌ 
பிள்ளைத்‌ திருப்பெயர்‌ பிரியமாய்‌ வைத்தே 
அள்ளிமுத்‌ தாட்‌ வஃமலரீக்‌ தகை 
ஐந்துறய்‌ பள்ளி புகுக்‌துபல்‌ கல்வி 
இந்தையின்‌ தெனிவுந்‌ திருவருட்‌ பொலிவும்‌ த 
பெறப்பயின்‌ நறோமுகும்‌ பெற்றிபிக்‌ குடையோய்‌1 
அறயாத்‌ இரையில்‌ துறைசைமாஈ தவர்‌ லெர்‌ 
மறுலோம்‌ இனப்வர மற்றவ ரடிமலர்‌ 
முடியல ராக்கொள்‌ மூதநி வாலவ்‌ 
அடியவர்க்‌ கெதடுயபேர யன்னை பாலுய்த்‌ 
திச்சையி னமுதம்‌ மெச்ட வருத்தி 
“விச்சையு மருளும்‌ மேம்பட. மேவித்‌ 
இருவருள்‌ ௩ட்டச்‌ இவளா னத்இன்‌ 
உருவிற்‌ ஜிகழ்க்த வுத்தம பயோ 1 
ப்லலகம்‌: பருவம்‌ பலகலை ஞான 
வேலை படிட்து விடையவன்‌ பதிகள்‌ 
எங்கணும்‌ மேவி யிறைவனைத்‌ தொழுது 
மங்களத்‌ துறைசை மடாலயம்‌ புக்கு 
-கம்ச் வாயகுரு நாதனை வணங்க 
சமபய மறவே.யிளையப்ட்‌, உத்தமர்‌ 
பபின்‌வேலப்ட பிரபல தேசிகர்‌ 
கும்பரல்‌ தக்கை கைவசம்‌ நியாசம்‌. 


50 


இன்புறப்‌ பெற்றிங்‌ கெழில்வே ஞான 
யோகியென்‌ தக்கா நாமமும்‌ முற்றும்‌ 
வேகங்‌ கெடுக்கும்‌ வேதா கமங்கள்‌ 
உரைக்குஞ்‌ சரியை கிரியா யோகம்‌ 


விரிக்குநூ லனைத்தும்‌ விளங்கத்‌ தெளிந்தும்‌ 


உண்மையைக்‌ கண்டா ருரைபண்‌ டார 
உண்மைச்‌ சாத்திர வுட்டொரு ளியாவும்‌ 
அஞ்ஞா னத்தை யகற்றிமெய்‌ யருளால்‌ 
மெய்ஞ்ஞா னத்தை விளக்குமஞ்‌ ஞானா 
சாரிய ருணர்த்தச்‌ சந்தேக மறவே 
உரிமையிற்‌ கேட்டு மூவந்துசிம்‌ தத்தும்‌ 
தெளிந்துசித்‌ தாந்தச்‌ செந்நெறி தேறித்‌ 
தெளிந்த வத்தத்‌ திருவாழ்‌ வெய்தி 
விளங்கிய மாத்வ ! வினையிற்‌ இடந்தே 
தய்கெறி யறியா துழலுவேற்‌ இரங்கி 


இம்ய்ந்நெறி காட்டி விரைந்‌இனி தருளே. 


நேரிசை வெண்பா 


அருளாளர்‌ கண்ணுதலா ரானார்‌ குரவர்‌ 


(2) 


இருமொழிக்கு மென்‌ பாரே யாமும்‌-—-இருபொழியுங்‌ 


கற்றுநிலை காண்டல்‌ கவினென்றே சங்கை௩கர்‌ 


நற்றவ கற்றாய்‌ நவில்‌. 


"கட்டளைக்‌ கலித்துறை 


நவிலும்‌ பலப்பல்‌ நூலுரை யாற்றியிக்‌ கானில்தஇல்‌ 
கவினுக்‌ தமிழ்க்கலங்‌ காரங்கள்‌ செய்தனை காஞ்சிககர்ச்‌ 
சிவனுக்‌ குரைத்த புராணத்‌ தருமையைத்‌ தேர்ந்தவர்கள்‌ 
இவருக்‌ கெவர்ரிக ரென்பார்‌ சிவஞான இன்னமுதே. 


விருத்தம்‌ 


அழுதார்‌ தமிழி னிலக்கியமும்‌ 


அதற்கு நிகழ்த்து மிலக்கணமும்‌ 


சூழமூத।: மல்ர்வாய்‌ மலர்க்திலகக்‌ “ 
கூறு தருக்கள்‌: இத்தர்ந்தம்‌ 


(3) 


(6) 


இமையா காட்டத்‌ தமரர்குழாம்‌ 


ஹவா துறுவான்‌ இனமயிலும்‌ 
அதுத பொழியுஞ்‌ சிவஞான 
| 


௪ யுன்தாள்‌ அடைக்கலமே. (7) 


அகவல்‌ 

கல்கக்‌ கட்டிய கல்லின்‌ மிதந்து 

ஈர்‌ சைவ ஈன்னெறிப்‌ பெருமை 
பலவோ ருலகோர்‌ புறச்சம யத்தோர்‌ 
அலகிலா மன்பதை யறிவா னுணர்த்திய 
அருட்டிரு நாவினரசைக்‌ கரையில்‌ 
இருத்திய தலத்து விலகிய வவையில்‌ 
புலமையும்‌ நிலைமையும்‌ பொருந்துமோர்‌ கணிகர்‌ 
பொலன்‌ நூ நிட்டவோர்‌ பொற்கிழி வைத்துக்‌ 
* கரையேற வீட்ட ' வெனக்கடை யடியாய்‌ 
உரைத்தொரு கவியை நிரைத்தவர்க்‌ கக்கிழி 
எனச்சபை யுற்று ரியாவரு மயங்க 
உனற்கரும்‌ வறுமை யுற்றவோர்‌ வீப்பிரண்‌. 
வேட்டற்‌ இரங்க வினாடிப்‌ பொழுதில்‌ 
இட்டியோர்‌ கவியை யீந்தரூன்‌ புரிந்த 
டலமைமிக்‌ குடைய போதக வள்ளால்‌ ! 
புலமைக்‌ கம்பன்‌ பொறித்தவோரீ கவிக்குப்‌ 
பலப்பல குற்றம்‌ பகர்ந்து வ ணவர்கள்‌ 
கொண்ட. செருக்கைக்‌ குலைத்தவர்‌ வேண்ட 
மண்டிய சங்கை மாற்றியோர்‌ விருத்‌இ 
பின்ன ரியற்றிப்‌ பேரா தரவில்‌ 
இன்ன லொழித்த இலக்யெ வடிவே ! 
கச்சிப்‌ புலவர்கள்‌ கழறிய வாதம்‌ 
விச்சைமா ணவர்கொடு வென்‌ றவ ரோடச்‌ 
செய்தமா தவனே! இவளூா எப்பேர்‌ 
எய்திய முனிவரின்‌ னிணையடித்‌ தொழும்பே 
எய்துமா றெண்ணி யிண்டுனைப்‌ பரவ 
வந்தவென்‌ புதுமை மலக்குறும்‌ பகலச்‌ 
சந்தையிற்‌ கருணை ஒறிதுவைத்‌ தருளே. (8) 


நேரிசை வெண்பா 


வைப்பாருஞ்‌ சித்தாந்த மாபா டியப்பெருமை” 
ஒட்பாதா ரீண்டு முளரோகாண்‌ - எப்போதும்‌ 
சைவத்தி னுண்ண றிவைத்‌ தாராய்‌ சிவஞானச்‌ 
சைவமுனி யேயெனக்குத்‌ தான்‌ (9) 


கட்டளைக்‌ கலித்‌ துறை 


தானாக வித்தியா தானம்‌ புரிந்துபல்‌ சாத்திரமும்‌. . 
ஆனாத மாணவர்‌ பன்னிரு பேர்களுக்‌ கையமறக்‌ 
கோனாக வீற்றிருந்‌ தோதிய ஞான குருமுனிவன்‌ 
தேனாருஞ்‌ சோலைத்‌ துறைசைச்‌ இவஞான தேசிகனே. 


விகுத்தம்‌. 


தேசிக னாகி வீற்றுச்‌ செந்நெறிச்‌ 8ட ரோடும்‌ 

ஆசறு மலைய வெற்பின்‌ அகத்திய மூனிவர்‌ போல 
ஏடல்செக்‌ தமிழுஞ்‌ சைவ சித்தாந்த நெறியு மெங்கும்‌ 
மாசறப்‌ பரப்பிக்‌ காத்த மாதவ முனிதாள்‌ போற்றி,(11) 


அகவல்‌ 


போற்றுதற்‌ குரிய புராதனக்‌ காப்பியக்‌ 
காற்று சூத்திர விருத்தியும்‌ வகுத்து 
இலக்கண விளக்கச்‌ சூறா வளியே 
புலவர்‌ சங்‌ கரறமச்‌ சிவாயர்முன்‌ பொறித்த 
இன்‌ னூ லாகும்‌ ஈன்னூ லுரையின்‌ 
எண்டகு இருத்த மென வோர்‌ மூன்றும்‌ 
இலக்கணச்‌ சார்பி லியற்றினை நூல்கள்‌ 
இலக்கிய வகையை யியம்பவென்‌ முலோ 
காஞ்சிப்‌ புராணக்‌ கவினுமுற்‌ காண்டம்‌ 
முதல்வர்சோ மேசர்‌ முதுமொழி. வெண்பா 
இதமுறு கலைசை இளைசை குளத்தூர்ப்‌ 
பதிற்றுப்பத்‌ தந்தாதிப்‌ பாவினம்‌ மூன்று 

- செப்பறை ராசை யகலாண்ட. தேவி 
இப்பிய கச்‌யொ னந்தருத்‌ இரேசர்‌ ' 
இவர்க்குப்‌ பதிக மிரண்டாம்‌ பிள்ளைக்‌ 


62 

கவிகள்‌ கலைன ௪௪ ஆணட குளத்தூர்‌ 
அமுதாம்‌ -பிகையிவர்க்‌ காக்கிய விரண்டே, 
௯ச்யொ னந்தக்‌ கனிப்பொன்‌ மாளும்‌ 
இருவே கம்பர்‌ இருமூல்லை வாயில்‌ 
இருபெருங்‌ கடவுளர்க்‌ ரெண்டக்‌ தாத 
பஞ்சாக்‌ கரதே இகர்க்குமா லைப்பா 
அஞ்சக்‌ கரனா, ரருட்டிருத்‌, தொண்டர்‌ 
நாமக்‌ கோஷ்வ யிராமா யணச்செயுள்‌ 
எருற்று சங்கோத்‌ தரவிருத்‌ இதயேென 
ஆம்‌ நூல்‌ மூவைக்‌ தாக வருஸினை 
தருக்கங்‌ இளக்துற்‌ றஐருக்கசங்‌ கிரகமும்‌: 
அன்னம்பட்‌ டீயமூ மெனவரை கசூநஙோ 
மலஞ்சிதைத்‌ துய்ய வைக்குள்‌ சித்தாந்த 
ஈக்நூல்‌ விவரம்‌ ஈவிலப்‌ புனோ 
தேவரும்‌ பொச்சு சிவஞான பாட யம்‌ 
சர்வேரும்‌ படோற்றுபோ த௫௫ற்‌ நுரையே. 
சத்துப்‌ பொழிப்புரை இத்தாந்தப்‌ பிரகாகை . 
ஊஎண்னையிப்‌ பவத்து லெனுஞ்செயுள்‌ தனக்ஞ்ச்‌ 
. சொன்ன இவசம்‌ வாதச்‌ சொன்பனுப்‌ 
பெடுத்தெனுளு சொல்லுக்‌ இட்ட குப்‌ பாயம்‌ 
தொடுத்தபுன்‌ சமயச்‌ சூட்‌ க ளறுக்குளு 
வசம்‌ வாதத்‌ தேறா வுரைமறுப்‌ 
பென்‌? ந்தர்‌ லேழா யியல்‌ நினை பெரியோய்‌! 
அரன் பரத்‌ துவமுரை அர்தத்த்ர்ச்‌ சர்ரியார்‌ 
உரைத்திடு சுலோக பஞ்சக வுரைக்குச்‌ 
அசுந்தமிழ்‌ மொழியிற்‌ செய்மொழி பெயர்ப்புந்‌ 
தந்து வத்த அவவிவே கருமாய்‌. _ 
ஈட்டினை சம்ய நூ லிரண்டா கவும்‌ 
நர்்டின்‌ சாம்பிர தாய்க்ன்‌ ஞூணரார்‌ 
பிததாந்தத்‌ துற்றுப்‌ யிதற்ரு வண்ண்ன்சூ 
சித்தாந்த பரடி கண்டன கண்டனம்‌ - 
மூதலிய நூல்கள்‌ மொழிக்தனை ப்லே: 

நுதனிய பூந்றையின்‌ நுவ்லரு விதமாய்‌ 
இத்தனை நால்க்‌ ளியற்றுதற்‌ காற்றல்‌ 
முத்தர்கள்‌ வழுத்தும்‌ உத்தும்த அறைசைச்‌ 
இத்த! மாதவச்‌ இவ்ஞர்ன வ்ள்ளால்‌! 
எவர்பாத்‌ படைத்தன யன்னரூட்‌. ழல்பாந்‌ 


62- 


தவமு.று ஈமச்‌ வாயசஜ்‌, கவின்‌ 
அருட்கடல்‌ படிந்த வற்புதத்‌ தாலோ? 
திருவா ரக்குரு பரம்பரை இறந்த 

பின்‌ வே,ல்ப்ப திக்ர்‌ பெருமான்‌. 

றஐன்வயி னுனக்குத்‌ தங்குமன்‌ பாலோ? 

ஆல ப லமர்ந்தவக்‌ கடவுள்‌ 

சால வளித்த தனிப்பெருங்‌ கருணை யோ? 
முன்னைப்‌ பவத்தவம்‌ முற்றி மூஇர்ந்தது. 
பின்னே கைக்குவம்‌ தெய்திய தேயோ?- 
அன்ன மனம்யி லம்மையா.னக்தர்‌ 
என்னோத்‌ றனரிவற்‌ பயத்தற்‌ கெனுஞ்சொல்‌ 
ஈட்டினை யவர்க்ஒவ்‌ விருநில வரைப்பில்‌ 
கேட்டினைப்‌ புரிதலிற்‌ வளர்ச்சிக்‌ குடையேன்‌ 
பாட்டினைக்‌ கேட்டுப்‌ ப்ரிக்தருள்‌ செய்ய 
காட்ட முங்‌ கொண்டு நலனருள்‌ வாயோ 
எனமிக வள்சி யிருந்தன னிதுகா 

றாயினும்‌ மாதவ! அருளே யுரூஷுய்‌ , 

மேயினை யதனால்‌ வினையினேன்‌ றன்டால்‌ 
இரங்குவை இிறிதென வெண்ணித்‌ துணிக்தே, 
கரஞ்சிரங்‌ கூப்பிக்‌ கண்ணீர்‌ ததும்பி 

காற்பா வினமலர்‌ கார்கொடு தொடுத்துன்‌ 
காற்பாற்‌ சாத்தக்‌ கருதனே னதனால்‌ 
துஜைசையா இனத்‌ தூயமர தவனே ! 
கிறையருன்‌ புரிய நேயம்வைத்‌ தருளே. . (12) 


பேரிசை வெண்பா 


அருமைத்‌ துறைசையி னாஜனத்‌ துக்கும்‌ ரக 

தருமைக்கும்‌ மேற்றலைவர்‌ தஞ்சைப்‌--பெருநரட்டின்‌ 

உற்றா ரெனினு மூவர்பெருமை தென்னாடு 

பெற்றவிரு மாதவராற்‌ பேசு. (18) 
கட்ட் க” கலிதீது ற 

பேசுஞ்‌' வகரு ணைப்பிர வாகப்‌ டெரும்புன்லை 

ம்ர்ச்ங்‌ கரிய மலமும்‌ ப்ட ததினம்‌ வாரியுண்டு ' 

கேசும்‌. இருவும்‌ ப்டை த்தொளிர்‌ ஞான சவழமுூணிவன்‌ 

காசும்‌ பெருதப்‌ புனலெங்குஞ்‌ இந்தக்‌ களித்தனனே. 


6க்‌ 
விருத்தம்‌ 

களிக்கும்‌ புலவர்‌ தமக்கரசே 

கருணை பொழியும்‌ இருமுகத்தில்‌ 
தெளிக்குக்‌ தவளத்‌ இரு£று 

செழிக்கு மடியார்‌ இருநிவியே 
பளிக்கு நிகரும்‌ பொடியணிந்த 

பவள மேனிப்‌ பரனடிக்கீழ்‌ 
ஒளிக்கும்‌ துறைசைச்‌ வெமுனியே 

. உண்மை ஞான முவந்தருனே. 


ஆகவல்‌ 


அருள்பெரு காட்டத்‌ தமரீந்தபன்‌ னிருவரில்‌ 
மருளறக்‌ கற்ற மாணவர்‌ தொட்டிக்‌ 
கலைச்சுப்‌ பிரமணி முனிவருங்‌ கவிக்குச்‌ 
சக்கர வர்த்தி யெனப்புகழ்‌ தாங்கிய 

கச்‌ யப்ப முனிவரு மிலக்கண 

நிச்சய நிபுண நிகரறு இதம்பர 

நாத முனிவரும்‌ ஈலமூறச்‌ சூழப்‌ 

போத வுணர்‌ச்‌ புகட்டிய துறைசை 
மாதவச்‌ வெஞா னப்பெரு யோட 

பாதத்‌ துணையே பற்றாக்‌ கோடி 

அன்னார்‌ கருணை யருட்டிரு வுருவை 
உன்னிநின்‌ றவர்செ யுண்மைப்‌ போதநூல்‌ 
பயில்பாக்‌ இயமுன்‌ பண்ணிய தவத்தால்‌ 
பெற்றவர்‌ வீடு பெற்றவ ராவரே. 


பேரிசை வெண்பா 


ஆமா நருள்பெறுதற்‌ கண்ணால்‌ வஞானக்‌ 


(5) 


(6) 


கோமானே அஞ்செழுத்தைக்‌ கோதகல - நாமாறி 


மாறிப்‌ பழகிவரின்‌ வாய்க்குமன்‌ ரோமுத்இி 
'கூறுவா யுண்மைக்‌ குநிப்பு. 


GA?) 


65 
கட்டளைக்‌ கலித்துறை 


குறிவாய்ச்‌ இவன்‌ றனைப்‌ டாவித்து 
நித்தமும்‌ கேரவினைக்‌ தும்‌ 
பொறிவாய்‌ கரணங்கள்‌ டெொத்தஇிநின்‌ 
ரட்டிஈற்‌ புத்தமுதம்‌ 
நெறிவா யருத்தித்‌ துதியல 
வோதில்‌ நிமலனருள்‌ 
பெறுவா யெனப்புகன்‌ றான்‌ வ 
ஞானப்‌ பெருந்தகையே. (18) 


விருத்தம்‌ 


பெருந்தகைசேர்‌ வெண்காட்டுப்‌ பிஞ்ளுகனார்‌ 
இருவருளால்‌ பிறந்தா காயத்‌ 

துருந்துவிமா னத்திழிந்த பரஞ்சோதி 
யாரருன ஈரா ராகப்‌ 

பொருந்தயசூத்‌ இரத்தாலே மெய்கண்டடார்‌ 
அருளியபோ தத்தி னுண்மை 

விரிர்‌திடச்‌ சித்‌ தாந்தமா பாடியநூல்‌ 
வகுத்தமுனி வேந்தே டோற்றி. (19) 


அகவல்‌ 


போற்றுவார்க்‌ கருளுவை புலமையும்‌ போதமும்‌ 
எற்றுவா கனர்க்கே யியற்றுவை சொற்பணி 
கீற்றினை யணிந்து நிருமலன்‌ கண்ணின்‌ 
ஹாற்றுநீர்த துளியா யுறுமணி வடங்கள்‌ 
போற்றியே புனையும்‌ புனிதமார்‌ மேனியாய்‌! 
வேற்று விகார விரிபுன்‌ சமயச்‌ 

சேற்றில்‌ வீழாது செம்மலர்‌ கோன்‌ தாள்‌ 
போற்றுளஞு சைவப்‌ படொலிவுடை யாரைப்‌ 
போற்றும்‌ கருணை பொறையரு ளுடையாய்‌ ! 
அன்புடை யாரை யகப்படுத்‌ இடுவான்‌ 
இன்பார்‌ மொழிக னெழுமெழில்‌ வாயாய்‌! 
துன்பார்‌ பிறவி தொலைக்குமெய்த்‌ துறவு 
பொன்போற்‌ போற்றும்‌ புண்ணிய முடையாய்‌! 
சைவமெய்‌ கண்டான்‌ சக்கிஇ தழைப்பச்‌ 


66 


சைவத்‌ துறைசை சார்ந்தனை மாதவச்‌ 
சிவஞான வள்ளால்‌! இறப்பு று. மிளமையில 
பவஞான மோதிப்‌ பாதியா வண்ணம்‌ 
துறவு£ பூண்ட துணிவும்‌ தீரமும்‌ 

அறவோர்‌ தேர்வ ரன்‌ றியா ரறிவார்‌ 

பொன்‌ மண்‌ பெண்ணெனும்‌ போக நுகரச்‌ 
உன்னி யெக்காளு முழனுவே னுய்வான்‌ 
கன்னெறி காட்டி ஈலனருன்‌ வாயே. 


நேரிசை வெண்பா 
அருளார்‌ திருவடிக்கே யன்‌ பாற்றுஞ்‌ லர்‌ 
ம்ருளா வகையருளும்‌ வண்மைத்‌ - தெருளார்‌ 


துறைசைச்‌ சிவஞானத்‌ தூாயோனே அன்பால்‌ 
கறைசெய்‌ மணத்தனையுங்‌ கா. 


அட்டனைக்‌ கலித்துறை 


(20) 


(21) 


காக்கும்‌ புகலித்‌ இருஞானப்‌ பிள்ளை கவுணியர்‌ தம்‌ 


ஆக்கம்‌ பொலிய வவதரித்‌ தானது போலரனார்‌ 


நோக்கம்‌ பொலியும்வே ளாண்மர டந்காளி னோற்றடய 
னாக்கப்‌ பிறந்தான்‌ துறைசைச்‌ சிவஞான வண்ண 


[ மே. 


விருத்தம்‌ 


அண்ணா மடியாம்‌ பவப்பிணியை . 
அறவே தொலைக்கு மருமருக்தே 
அவர்கண்‌ மனம்விட்‌ டகலாத 
அன்பி னுருவே சலைபுரையுக்‌ 
தண்ண மனத்தால்‌ பொறையிரக்களு 
சீவ கருணை சிறிதுமிலார்‌ 
சந்தை தனக்கு மெட்டாது 
சேய்மை யாகி நிற்பவனே 
வண்ண மலர்த்தாள்‌ இனம்பரவி 
வாழ்த்துங்‌ கவிஞர்‌ மாணவரை 
வளமார்‌ போத வமுதருத்தி 
மயக்க ம்கற்றி வாழ்விக்குங்‌ 


(22) 


67 


கண்ணே துறைசைச்‌ சிவஞான க்‌: 
கலைதேர்‌ முனியா மாதவனே 
கடைய னேனை யகமஅழ்ந்து 
கருணை சுரந்து காத்தருளே, (ல்‌ 


அகவல்‌ 


காத்தருள்‌ செயுமுன்‌ கருணைவாய்‌ விண்டு 

மாத்தலம்‌ புகழ வகுத்தமா பாடியம்‌ - 

பார்த்தவ ரெல்லாம்‌ பரிபாக மெய்தி 

ஆத்திக ராகி யரனே பரமெனத்‌ 

தோத்திரஞ்‌ செய்தும்‌ தொன்‌ மையா கமமாஞ்‌ 

சாத்திர வீதியில்‌ தவறுத லின்றி 

அருச்சனை புரிந்து மஞ்சக்‌ கரத்தை 

உருக்கொடு செபித்தும்‌ யோடயோ யுற்றும்‌ 

இருக்கிளர்‌ ஞானச்‌ செல்வராய்‌ மேவித்‌ 

தானே பிரம மெனச்சா இத்தவர்‌ 

தனரா யோடத்‌ இசைதொறு முய்த்தனர்‌ 

மாதரார்‌ தோளை மருவுமவ்‌ வின்பே 

ஓதரும்‌ வீடென வுரைப்பவர்‌ காணிப்‌ 

போதர வோட்டிப்‌ புகழ்க்கொடி யோச்சினர்‌ 

நாத்திக ரோவுரை நாட்டுதற்‌ கஞ்சி 

மூத்திரக்‌ குழியுண்‌ முங்கிக்‌ குளிக்கப்‌ 

புரிந்தன ராகிப்‌ பொலிந்தன ரதனால்‌- 

இருக்தஇிய துறைசைச்‌ சிவஞான தேவே ! 

அருந்தவன்‌ நீயே யருமறைப்‌ பொருளைக்‌ 

கரந்தரு நெல்லிக்‌ கனியென எவர்க்கும்‌ 

பொருந்துறக்‌ காட்டும்‌ புனிதனா குவையே. (க்‌) 
கேரிசை வெண்பா 

குகையின்‌ மூரட்டிரும்புங்‌ கோதிலாப்‌ பொன்னாய்‌ 

உகளுமா வேதித்த லொப்பத்‌ --- தகையார்‌ 

அருளாம்‌ சிவஞான அண்ணால்நீ யன்றோ 

இருள்கடியு மெய்ஞ்ஞான, என்‌ று. (25) 


68. 


கட்டனைக்‌ கலித்துறை 


என்றுன்‌ இருவருட்‌ காளாகி 
ஞானமுற்‌ றிவ்வுலகில்‌ 
பொன்றும்‌ பொருளிடத்‌ தேவைத்த 
ஆசையைப்‌ போக்கிடுவேன்‌ 
வென்றும்‌ புலப்பகை வேகங்‌ 
கெடுத்து வினைகளெனுங்‌ 
குன்‌ றுக்‌ துகளாட்‌ பொடிசெய்த 
ஞான குருமணியே. (20) 


._ விருத்தம்‌ 
மணியி ஞனொெளியே துறைசைக்கண்‌ 
வாடா தொளிரு மணிவிளக்கே 
அணிசெய்‌ தமிழ்மா தகங்குழைய 
அன்பாற்‌ பணிகள்‌ டலபூட்டும்‌ 
ப்ணிமிக்‌ குடைய பண்டிதனே 
பரம ஞானம்‌ பருவயெதை 
மணிவாய்‌ இறக்இங்‌ குலகுய்ய 
மறித்தும்‌ வார்த்தாய்‌ வனனன் றே, (27) 
அகவல்‌ 


வளமார்‌ பொருகரை வண்புனல்‌ குடைந்து 
களித்துக்‌ கூரங்கினக்‌ கவியுடன்‌ கொஞ்‌ 
உயர்தரு விண்மீ துன்னிக்‌ குதித்து 
நயப்பல மருக்இவும்‌ ஈதிலீழ்‌ நீரில்‌ 

கயல்மீ னம்மா கணக்கலா வெண்ணில்‌ 
அயிரை யயின்‌ று மன்பர்‌ புரியவம்‌ 
புண்ணிய மாகும்‌ பொற்பினைத்‌ தேற்றும்‌ 
பாவ நாசப்‌ பழம்பஇி யெனு௩கர்க்‌ 
கருகில்விக்‌ இரம எங்கையம்‌ பஇயே 
கருவினி ஒழிக்கக்‌ கருதிய பஇயாக்‌ 
கொண்டுமுன்‌ தோன்‌ றிக்‌ குறுமுனி புரையப்‌ 
பண்டைத்‌ தவத்தால்‌ பரனடிப்‌ பத்து 
மண்டிச*்‌ செறிய வளத்துறை சைச்சவ 
ஞான முனியாய்‌ நானில வளாகத்‌ 

தெங்கு முலாவி யீனமாஞ்‌ சமயப்‌ 

பங்கத்‌ தருக்களைம்‌ பறித்தெறிந்‌ தருளாம்‌ 


69 


படாமுக மிலகப்‌ பரசிவா கமமே 

மணியாய்‌ மருங்கில்‌ வயங்கத்‌ தொனிக்கத்‌ 
தணியா வூக்கிற்‌ சைவ மதம்டொழிக்‌ 

தருளிய சைவ அற்புதக்‌ களிறே! 

இருவினைப்‌ படுவே னிடுபசு போதக்‌: 

கவளம்‌ துண்டு களித்துக்‌ கருணை 

வெள்ள மாமதம்‌ விருப்புடன்‌ பொழிய 

உள்ளம்‌ இரங்கி யுவம்‌தினி தருளே, (285) 


நரோரிசை வெண்பா 


இனிய பொருள்களியு மின்‌ றமிழில்‌ ஞானங்‌ 
கனியக்‌ கவியுரைக்குங்‌ கல்விக்‌ _ கனியே 
'தறைசைச்‌ இவஞானக்‌ தாமுூனியே இயேன்‌ 
அறையும்‌ தமிழ்கேட்‌. டருன்‌. (29) 


கட்டளைக்‌ கலித்துறை 


அருளுூற்ற ஞானம்‌ மருளற்ற போதே 
அடைவரெனத்‌ 

தெருளுற்ற மேலவர்‌ செப்பிய வுண்மை 
கதெரிர்‌ தலவோ 

சுருளுற்ற பூங்குழற்‌ கோதையர்‌ காமத்‌ 

்‌ தொடக்கறுத்தான்‌ 

பொருளுற்ற ஞான வுருவுற்ற மாதவப்‌ 

புண்ணியனே. (80) 


விருத்தம்‌ 


புண்ணியப்‌ டொலிவால்‌ புலப்பகை தடிந்தாய்‌ 


பூரண மதியெனத்‌ இகழ்ந்தாய்‌ 


நண்ணினை நமச்சி வாயசற்‌ குருவை 


கலமூற அருட்கடல்‌ படிந்தாய்‌ 


. தெண்ணிலா அணிந்த செஞ்சடைப்‌ பகவன்‌. 


இருவடி. நீழலி லமர்ந்தாய்‌ 


-கண்ணீய ஞானத்‌ துறைசைமா தவனே 


கருணைவைத்‌ தெனையுமாண்‌ டருனே. (8D 


70. 

அகவல்‌ . 
ஆண்டைட்டயபுலத்இு னமரம்க்கூ மெட்டா 
மாண்டரு சேவடி வழுத்துறும்‌ பேற்றால்‌ 
ஈண்டுனக்‌ கன்பெ னிதயத்‌ இலக 
மற்றதைக்‌ கொண்டுன்‌ மலரடிப்‌ பேற்றைப்‌ 
பெற்றுற மிக்க பிரியம்வைத்‌ தென்றும்‌ 
உன்னருட்‌ பெருமை உரைப்பவர்‌ சங்கத்‌ 
இன்னல மெய்த எண்ணியா னுறுதல்‌ 
அன்ன வர்க்‌ கையவுன்‌ னருள்ரின்‌ றுணர்த்த 
என்னையோர்‌ பொருளா எண்ணியப்‌ பெரியார்‌ 
'இலர்குறிப்‌ பாகச்‌ செய்தபே ராணை 
௩லணுறுச்‌ செயேல்‌ புலனுற ஏற்றுன்‌ 
-“பெொன்னடிய்‌ போடல்‌ பொருந்துமா ஐடிமை 
சொன்ன இக்‌ கான்‌ மணித்‌ தொங்கலை யேற்றுப்‌ 
புன்னெறிக்‌ கண்ணே பொழுதுபோக்‌ இடுவேன்‌ 
றன்னைஈன்‌ னெறியில்‌ சாருமா றருளி 
கவைகளைம்‌ தடி.யார்‌ ஈடுவுற இருத்திச்‌ 
இவமெனும்‌ வித்தையென்‌ சந்தை யிற்பஇத்‌ 
கவமெனுங்‌ களைகள்‌ அணுகவோட்‌ டாது 
தவமெனுங்‌ இரும்‌ கன்‌ றணைக்கொடு பறித்து 
சைவப்‌ பைங்கூழ்‌ தழைத்துற அருளி 
மெய்ப்பய னாகும்‌ வீடாம்‌ விளைவு 
சைவத்‌ துறைசைத்‌ தவஞான வள்ளால்‌! 
கைவ்ரச்‌ செய்தலுன்‌ கடனு கும்மே. (32) 


நேரி வெண்பா 


கடல்போல வாய்திறந்து கத்துளு சமய 

அட லொடுக்‌ ஆண்ட. வரசே - விடமுண்ட 
கண்டத்தான்‌ காலே கஇியன்றோ ஞானத்தை 

உண்ட இவமுனியே யோது. (93) 


'கட்டனைக்‌ கலித்‌ அறை 


ஒதுங்‌ கலைகள்‌ பலவுணர்க்‌ தாலுமிங்‌ குண்மையிலே 
காதும்‌ புலன்‌ களை வென்‌ றரன்‌ பாதங்‌ கருத்திருத்தாப்‌ 
பேதைக்‌ குறுபய்ன்‌ என்கொல்‌. அறைசைப்பிறங்குசிவ 
மாதவ ஞான: முனியே. உரைத்தருள்‌ வாய்மையையே. 


71 


விருத்தம்‌ 
வாய்மையெனும்‌ கவசத்தை வாயிற்‌ பூண்டு 
வண்மையெனும்‌ படை க்கலத்தைக்‌ கரத்து லேந்தத்‌ 
தூய்மையெனும்‌ வாரிதியின்‌ மூழ்கி உள்ளத்‌ 
துறவென்னுங்‌ கலைதனைட்டோர்த்‌ துலக லெங்குக்‌ 
தீயருற வெனுங்குழியில்‌ வீழா தென்‌ றுஞ்‌ 
சித்தாந்தச்‌ செந்நெறியிற்‌ சென்ற செல்வன்‌ 
மாயையெனும்‌ வியாக்கரத்தின்‌ வாய்ப்ப டாத 
மாதவனாளு சவஞான வள்ளல்‌ தானே. (35) 
அகவல்‌ 
தானே யருள்வன்‌ தனிட்பர முத்த 
ஆனே றுகைத்த அம்பல வாணன்‌ 
கோனாஞ்்‌ சைவ குலமர டோங்கச்‌- 
சிங்கை யுதித்துத்‌ திருவா வடுதுறை 
கோணாக்‌ குருவா இனமாக கொண்டுல 
கெங்குள்‌ சைவ இன்னெொள்‌ி யிலகப்‌ 
பொங்கிய ஞானம்‌ பொழிந்து இகமுஞ்‌ 
வசூ னப்டேர்‌ மாதவச்‌ செம்மல்‌ 
தவமரர்‌ கமலத்‌ தண்ணடி மறவா . 
அன்புடைச்‌ செல்வ ராமடி யவர்க்கே. (36) 
நேரிசை வெண்பா 
கேடே. புரியுமக்கள்‌ கெட்டால்‌ பழியலகங்‌ 
கோடா துரைக்குங்‌ குரவர்க்கே _— வீடார்‌ 


எவஞான மாதவஙகான்‌ தீநெறியுற்‌ லோ 
அவமானம்‌ யார்க்கிங்‌ கறை, (37) 
கட்டளைக்‌ கலித்துறை 

அறையுஞ்‌ சிவாகம வுட்பொருள்‌ நுட்பங்க 
ளாய்ந்துலஇல்‌ 

கிறையு முயிர்க ளெளிதுணர்க்‌ துய்வான்‌ 
கிறுவியவா 

கறையு பரவு மணியும்‌ புராரியின்‌ 
கண்ணழலான்‌ 

மறையு மநங்கனும்‌ வந்துனைச்‌ செய்வதென்‌ 
மாதவனே. - 8) 


172 


விகுத்தம்‌ 
மாதவப்‌ பயனா யன்டர்‌ 
மயலறுத்‌ தருள்செய்‌ வானும்‌ 
கோதில்மெய்ஞ்‌ ஞானக்‌ தன்னைக்‌ 
கொடுத்தருள்‌ புரிவான்‌ ரூனுந்‌ 
"தீதறு துறைசை மேவுஞ்‌ 
சிவஞானச்‌ செம்ம லென்பார்‌ 


'மூதறி வுடைய எவன்‌ 
மூத்தரா மூனிக எம்மா. (39) 


அகவல்‌ 


அம்மன்வ்‌ வுலகில்‌ அருந்தவத்‌ தோரை 

"இம்மையில்‌ காண லியாஇனும்‌ அரிதாய்‌ 
மறையுமென்‌ றுலூல்‌ வழங்கிடும்‌ மாற்றம்‌ 
'மறைபட மாற்றி வந்தவ தரித்த 
அருந்தவ ரேறே ! அற்புதத்‌ துறைசை 
பொருந்திய ஞான புங்கவ 1 மாதவ 
விருந்தினர்‌ களித்து மேம்பட. வா 
புரிந்திட வொழுக்கம்‌ பொறையரு ளா 
இளமைப்‌ பருவத்‌ தெய்திய எந்தால்‌ ! 

. வளமைச்‌ செந்தமிழ்‌ மாண்புறப்‌ பயின்று 
கல்லுங்‌ கரையக்‌ கற்பனை தொடுத்துச்‌ 
சொல்லுங்‌ கனியத்‌ துகளறு கவிகள்‌ 
செய்தரு ளாற்றல்‌ சிவஞான வள்ளரல்‌! 
உய்வா னுலகம்‌ உயர்‌சிவ ஞானப்‌ 
பனுவல்கள்‌ இயற்றிய பாவல ரேறே! 
கனிவுறு போதக்‌ காட்சகெட்‌ கெட்டா 
ஞான வுருவின்‌ நலந்திகழ்‌க்‌ தோங்கி 
மோன நிலையே முனைப்பறுஞ்‌ சாமாஇ 
யுற்றுஈற்‌ நினமாய்‌ உறுவிசு வாவசு 
வருடமே டத்தின்‌ மருவுமா யிலிய 
நன்னாள்‌ ஈசன்‌ நற்பத மேவினை 
தென்னாடு செய்தவத்‌ இறத்தின்‌ சீரே. (40) 


கான்மணிமாலை முற்றிற்று 


72 


கோத்தரட்டபாடல்கள்‌ 


யாழ்ப்பாணத்து வண்ணைஈகர்‌ 
இரு, சுவாமிநாத பண்டிதர்‌ இயற்றியது 


சோமு 
தரவும்‌ தாழிசையும்‌ பெற்று வந்த கொச்சகக்‌ கலிப்பா 


தரவூ 


உலகெலாம்‌ புகழோங்க உண்மையெலாம்‌ எடுத்துரைத்தெம்‌ 
அலூலாத்‌ தமிழ்முனியென்‌ றநிஞரெலாம்‌ எத்தெடுப்பத்‌ 
தென்‌ றிசையின்‌ பெருந்தவத்தால்‌ நிருவவதா ரம்புரிந்து 

மன்‌ றினிய தாய்ப்புரைய அருளிருத்தும்‌ ஒருபெருமான்‌ 
வடமொழியும்‌ தென்மொழியும்‌ மற்றையுள வாமொழியும்‌. 
கடல்குடித்த முனிறேரக்‌ கண்டருளுஞ்‌ இத்தாக்இ 

பங்கயத்தில்‌ உறைவோனும்‌ பசுங்கடலில்‌ துயில்வோனும்‌ 
புங்கவரும்‌ உணர்வரிய போதப்பே ருரைசெய்த 

தவமோன பெருமையெலாம்‌ நிலமொழியச்‌ சாலாத 
தவஞானப்‌ பெருமூனியாக்‌ தேவே! நீ கேட்டருள்க. 


தாழிசை 
ஆக்களெனும்‌ உயிர்ப்போதம்‌ அடுவதுநந்‌ துறையென்றே 
நீக்கரிய தண்‌ துறையே நின்குடியாக்‌ கொண்டனையே. 
தமிழ்தமிழென்‌ றெல்லோருந்‌ தாலசைக்கும்‌ இம்மமை 
அமிழ்தம்போல்‌ நீயளித்த அறத்தருளின்‌ பிச்சையதே. 
எச்சமயத்‌ தெவர்தாமும்‌ நின்‌ வாய்மை எண்ணிலரேல்‌ 
பிச்சரவர்‌ எப்பயனும்‌ பெற்றிலாப்‌ பெற்றியரே, 
இந்தமிழும்‌ பாடியமாஞ்‌ செவ்வணியைப்‌ பூண்பதற்கங்‌(கு) 
ஈந்தவனும்‌ நீயன்றே இத்‌ துணையோ நின்‌்பெருமை. 
ஒப்பஇகம்‌ பெறற்கரிய உன்‌ தாட்குப்‌ பன்‌ முறையாஞ்‌ 
செப்பமுற மிகுவணக்கஞ்‌ செய்தரோ உய்குவமே. 


74 


ஸ்ரீ வாசுதேவ முதலியார்‌ பாடியது 


வடிவெழுத்தும்‌ பெயரெழுத்தும்‌ தன்மையெழுத்‌ 
துந்தெரித்து வழக்கிற்‌ காட்டி 
முடிவெழுத்தி னாக்கவே நிலயத்தாற்‌ 
பொருட்பகுதி முற்றுங்‌ காட்டி 
உடீலெழுத்தும்‌ சார்பெழுத்தும்‌ உயிரேழுத்தும்‌ 
அயன்முதலோ ரெழுத்துற்‌ காட்டி 
மடமையறுத்‌ தருள்‌துறைசைச்‌ ௪வஞான 
சாமிஇரு மலர்த்தாள்‌ போற்றி. 
_ திருமா எரிக்‌ குழிப்‌ புராணம்‌. 


ஐத்தாரக்தப்பேரா ரியர்‌ ௩. இவகுருகாதபிள்ளை பாடியது 


அருந்தமிழும்‌ ஆகமமும்‌ அறியாத அடியேனும்‌ 

இருந்துமுய ராகமத்தின்‌ முடிவாய சித்தாந்தம்‌ 

பொருக்துமுரை யாலுணரப்‌ புரிந்தருளும்‌ துறைசைவளர்‌ 

பெருந்தவத்துச்‌ சிவஞான முனிவரனாம்‌ பீரான்போற்றி. 
சிவஞான சித்தியார்‌ ஆராய்ச்சி, 


தூத்துக்குடி, இராம, அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ பாடியது 
பரடியத்துள்‌ தலைசிறந்த பாடியமாம்‌ சிவஞான 
பாடியத்தை, இனிதரூளிப்‌. | பல்கலையின்‌ சக்கறுத்து 
வீடுதரும்‌ பேறருளும்‌ வியன்‌;துைசைச்‌ வஞான 
காட றியப்‌ புகழ்முனிவர்‌ ஈற்கழல்கள்‌ நயந்திடுவாம்‌. 


- அண்ணாமலையார்‌ அரிய கட்டுரைகள்‌. 


பூவை, கலியாணசுந்தர முதலியார்‌ பாடியது 
பித்தாந்தப்‌ புறச்சமயப்‌ பிணக்கறுத்துப்‌ 
பேருவகை பிறங்கி மல்க 
முத்தாந்தம்‌ ஈதெனவே மெய்கண்டார்‌ 
சாத்திரத்து£முடித்துக்‌ காட்டி 


75 


சித்தாந்தம்‌ யாவருக்கும்‌ ஊட்டுவிப்பான்‌ 
துறைசைவயின்‌ நிலைத்த எங்கள்‌ 

சித்தாந்த பானுஎனும்‌ சிவஞான 
முனிவரர்தாள்‌ சந்தை செய்வாம்‌. 


_திருவான்மியூர்ப்‌ புராணம்‌. 


இலக்கணம்‌ தம்பர௩ாத முனிவர்‌ பாடியது 


சித்தாந்த சூத்திரபா டியம்புரிந்த 
சிவஞானச்‌ செல்வ ராதி 
பத்தர்கடாம்‌ பணிதிருச்சிற்‌ றம்பலதே 
சிகர்துறைசைப்‌ பழமை மேய 
முத்தராம்‌ அம்பலவா ணக்குரவர்‌ 
பணியுஈமச்‌ சிவாய மூர்த்தி 
கொத்தார்க்த மெய்கண்ட பரம்பரைவாழ்‌ 
தேசிகர்தாள்‌ குறித்து வாழ்வாம்‌. 


திருப்பா திரிப்புலியூர்ப்‌ புராணம்‌. 


ஸ்ரீ மாதவச்‌ எவஞானயோககள்‌ இருவடி வாழ்க, 


காஞ்சிப்புராணம்‌ - இறப்புப்பாயிரம்‌ 


அருட்பணிக்‌ குரிய மகேச்சுரர்‌ முதலா 
நரல்வருக்‌ தருகஎன்‌ றறைய 
மருட்பகை துமிக்குங்‌ காஞ்சிமான்‌ மியத்தை 
வழங்குதென்‌ மொழியினா லுரைத்தான்‌ 
கருப்பகை யிரிக்கும்‌ ஞானமு மேனைக்‌ 
கலைகளும்‌ கரிசறப்‌ பயின்ற 
மருப்பொழி லுடுத்த ஆவடு துறையில்‌ 


வாழ்வ ஞானமா தவனே. 


ஸ்ரீ மாதவச்‌ சிவஞான சுவாமிகள்‌, 


பஞ்சாக்கரதேசிகர்‌ அந்தாஇ 


தேசிக நாதன்‌ இவஞான தேவன்‌ செங்‌ கைத்தலம்முன்‌ 
விரிரின்‌' ரூடிய அம்பல வாணன்‌ வியனுலகம்‌ 
பேரிய பஞ்சாக்‌ கரவன்‌ பிறங்கருள்‌ தாள்மலரைக்‌ 


கூசிரின்‌ (று) ஏத்திய மாதவத்‌ தார்க்குஎன்‌ குறைஉளதே, 


ஸ்ரீ கச்சியப்பமுனிவர்‌. 


